ஓம் 


தமிழ்ப் பாதுகாப்பு 
நூற்றிரட்டு 


நல்ல தமிழில் 
பேசவும் எழுதவும் 

கற்பிப்பது 


தமிழ்ப் பாதுகாப்புக் கழகம் 


சென்னை -600001 . 


THE TAMIL PROTECTION SOCIETY 

MADRAS - 600001 . 


முதற்பதிப்பு : மார்ச்சு 1967 ; 
மறுபதிப்புக்கள் : ஏப்பிரல் 1970 ; மார்ச்சு 1973 ; 

மார்ச்சு 1976 ; சூன் 1976 ; சனவரி 1979 . 


P31 J6 : 7 

N79 


THAMIZH PAATAUKAAPPU NOORTTIRATTU 


கிடைக்குமிடம் : 
திருநெல்வேலி , தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிமிடெட் , 

79 , பிரகாசம் சாலை , சென்னை -1 . 


திருநெல்வேலி -6 . 
கும்பகோணம் -1 . 


கிளைகள் : 
மதுரை -1 . கோயமுத்தூர் -1 . 

திருச்சிராப்பள்ளி -2 . 


. 


அப்பர் அச்சகம் , சென்னை -1 , ( - / 6 ) 


முன்னுரை 


நூல்களில் 


இதன்கண் அடங்கிய எட்டுத் தனி 
அழைப்பிதழ் எழுது முறை , வடசொல் தமிழ் அகரவரிசை , 
பிழை நீக்கி எழுது முறை ஆகிய மூன்று நூல்களும் , தமிழ் 
மக்கள் தங்கள் தாய்மொழியைப் பிறமொழிக் கலப்பின்றித் 
திருத்தமாகவும் , பிழையில்லாமலும் எழுதுவதற்கும் பேசுவ 
தற்கும் பெருந்துணை நல்கும் . 


இவற்றுள் பழமொழி அகரவரிசை , உவமை அகரவரிசை , 
மரபுத்தொடர் அகரவரிசை ஆகிய மூன்று நூல்களும் , அவர்கள் 
பேசும்போதும் எழுதும்போதும் இடத்திற்கேற்றபடி , 
பழமொழிகள் , உவமைகள் , மரபுத்தொடர்கள் , அமைப்ப 
தற்குப் பேருதவி செய்யும் . 


ஆகிய 


இவற்றுள் மக்கட்பெயர் அகரவரிசை ,, இல்லப்பெயர் 
அகரவரிசை 

இரண்டு நூல்களும் அவர்கள் 
தங்களுடைய பிறமொழிப் பெயர்களை 

பிறமொழிப் பெயர்களை மாற்றித் தூய 
தனித்தமிழ்ச் சீரிய பெயர்களை , அமைப்பதற்கும் தங்கள் 
குழந்தைகட்கும் இல்லங்கட்கும் இனித் தனித்தமிழ்ப் 
பெயர்களை இட்டு வழங்குவதற்கும் துணைபுரியும் . 


இது தமிழ்மக்கள் ஒவ்வொருவர் கையிலும் இருக்க 
வேண்டிய சிறந்த நூலாகும் . 


தமிழ்ப் பாதுகாப்புக் கழகம் 


உள்ளுறை 


க . அழைப்பிதழ் எழுதுமுறை 
உ . வடசொல் தமிழ் அகரவரிசைச் சுருக்கம் 


கூ . பிழை நீக்கி எழுதுமுறை 


ச . பழமொழி அகரவரிசை 


உவமை அகரவரிசை 


சு . மரபுத்தொடர் அகரவரிசை 


எ . 


மக்கட்பெயர் அகரவரிசை 


வு . இல்லப்பெயர் அகரவரிசை 


வளியீடு - க 


ஓம் 


அழைப்பிதழ் எழுதுமுறை 


( தமிழர் சடங்கு அழைப்புத் தாள்களைத் 
தனித்தமிழில் எழுதக் கற்பிப்பது ) 


தமிழாசிரியர் சிலரால் 
பார்வையிடப்பெற்றது . 


தமிழ்ப் பாதுகாப்புக் கழகம் 

சென்னை 
1974 


மூன்றாம் பதிப்பு : சூன் 1948 . 
நான்காம் பதிப்பு : திசம்பர் 1952 . 
ஐந்தாம் பதிப்பு : மார்ச் 1964 . 
ஆறாம் பதிப்பு : திசம்பர் 1974 . 


முன்னுரை 


இதுகாறும் நந்தமிழ் நாட்டில் அச்சிட்டு வெளிப்படுத்தப்பட்டு 
வரும் திருமணம் , மருவீடு , சூல்காப்பீடு , காதணி , பூப்பு நன்னீராட்டு , நீத்தார் 
கடன் முதலிய சடங்குகளைப் பற்றிய அழைப்பிதழ்களெல்லாம் விவாஹ 
முகூர்த்தம் . வதூகிருஹப் பிரவேசம் , சீமந்த முகூர்த்தம் , கர்ணபூஷணம் , ருதுமங்கள 
ஸ்நானம் , சுபஸ்வீகரணம் என்று தமிழல்லாத வடமொழிச் சொற்களால் 
எழுதப்பட்டு வருகின்றமை யாவரும் அறிந்ததே . 


கடந்த சில ஆண்டுகளாகத் தனித்தமிழ்ப் பேராசிரியர் மறைத்திரு . 
மறைமலையடிகளார் பேசிய தனித்தமிழ்ச் சொற்பொழிவுகளாலும் , 
எழுதிய தனித்தமிழ் நூல்களாலும் தமிழறிஞர்களிற் சிலர் கண் 
விழிப்புற்று வடசொற்களை நீக்கித் தனித் தமிழில் அழைப்பிதழ்களை 
எழுதி வருவாராயினர் . மகா ளா ஸ்ரீ , ஸ்ரீமதி சிரஞ்சீவி , சௌபாக்கியவதி 
என்பன போன்ற வடசொற்களும் இப்போது ஆட்சியற்று அவற்றிற்கு 
நேரான திருவாளர் , திருவாட்டி , திருநிறைசெல்வன் , திருநிறைசெல்வி போன்ற 
தூய தமிழ்ச்சொற்களும் வழங்கப்பட்டு வருவவாயின . 


இந்நூலின்கண் எடுத்துக்காட்டாகத் தரப்பட்டிருக்கும் பலவகை 
அழைப்பிதழ்களின் துணைகொண்டும் . இதனிறுதியின் கண் சேர்க்கப்பட் 
டிருக்கும் வடசொற் றமிழ் அகரவரிசையின் துணைகொண்டும் நந்தமிழ் 
மக்கள் இனித் தம் சடங்குகளின் அழைப்பிதழ்களைத் தனித்தமிழ் 
நடையில் எழுதுமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம் . 


தமிழ்மொழி போற்றுமின் ! தாய்மொழி போற்றுமின் ! 


தமிழ்ப் பாதுகாப்புக் கழகத்தார் . 


தி 


வள்ளிமணாளன் துணை 

ருமண மடல் 
அன்பார்ந்த ஐயா , 

நிகழும் திருவள்ளுவர் ஆண்டு , தைத்திங்கள் , உஅ ஆம் நாள் 
( 10-2-32 ) புதன் கிழமை காலை க -மணிக்குமேல் மீன ஓரையில் , 
என் மூத்த மகள் 

சென்னை , அருணாசல முதலியார் 

இளைய மகனும் , 

கண்ணப்ப முதலியார் 
திருவளர் செல்வி 

தம்பியுமாகிய 

திருவளர் செல்வன் 
பெண்ணினல்லாளுக்கும் சிவனணைந்த முதலியாருக்கும் 
சென்னை வண்ணாரப்பேட்டை தணிகை முதலியார் தெரு , கஉ ஆவது 
எண்ணுள்ள இல்லத்தில் திருமணமும் , அன்று மாலை டூ - மணிக்கு 
இசைப்பாட்டும் , அன்று இரவு --மணிக்கு நகர்வலமும் , 

மறு நாள் 
காலை --மணிக்குக் காப்பவிழ்த்தலும் , இடையில் எரியோம்பலும் நடை 
பெறும் . தாங்கள் . தங்கள் உறவினருடனும் நண்பருடனும் போந்து 
மணமக்களை வாழ்த்துமாறு வேண்டுகிறேன் . 
வண்ணாரப்பேட்டை , 

இங்ஙனம் , 
1-2-1932 . 

மு . ஆறுமுக முதலியார் . 
தங்கள் வரவை அன்புடன் எதிர்பார்க்கும் : - முருகப்ப முதலியார் 


ஓம் 
திருமண அழைப்பு 
திருவாளர் ... 

* .. அவர்களுக்கும் , 
அவர்களுடைய திரு நிறை மனைவியார் அவர்களுக்கும் . 
அன்புடையீர் ! 

எங்கள் மகன் 
செல்வன் தெ . நெல்லையப்பனுக்கும் 
திருநெல்வேலி திரு . மு . திருமலைப்பிள்ளை அவர்கள் மகள் 

செல்வி வடிவுடையம்மைக்கும் 


ச 


1098 ஆம் ஆண்டு ஆவணித்திங்கள் 25 ஆம் நாள் வெள்ளிக் 
கிழமை இரவு சே நாழிகைக்கு மேல் விடியுமுன் ( 16-9 29 விடியற் 
காலம் 4-30 மணிக்குமேல் 6 - மணிக்குள் ) திருப்பரங்குன்றம் மெய் 
கண்டார் திருமடத்தில் திருமணம் நடைபெறும் . 

அன்று தாங்கள் இருவரும் தமருடன் வந்து மணத்தைச் 
சிறப்பிக்க வேண்டுகின்றோம் . 

தங்கள் அன்புள்ள , 
மதுரை , 

தெய்வ நாயகன் 
1--9-1929 . 

தில்லை நாயகி . 


தங்கள் வரவை அன்புடன் அவாவும் : 

மணமகளின் பாட்டனார் முத்துவேல் பிள்ளை . 


உ . 


திருச்சிற்றம்பலம் 

மன்றல் அழைப்பிதழ் 
அன்புமிக்கீர் ! 

எல்லாம் வல்ல சிவபெருமான் திருவருளினாலே, நிகழும் ஈசுவர 
ஆண்டு ஆவணித்திங்கள் 25 ஆம் நாள் ( 9-9-37 ) வியாழக்கிழமை 
சுவாதி நன்னாள் கூடிய துலா ஓரையில் , காலை 8-30 மணிக்குமேல் 
10 மணிக்குள்ளாக , 
என் இளைஞன் 

பெங்களூர் சப் ஓவர்சியர் 
செ . உமையொருபாகம் பிள்ளை அ . சிங்காரவேலுப்பிள்ளை 
அவர்கள் மூத்த மகள் 

அவர்கள் இரண்டாம் மகன் 
திருவளர் செல்வி 

திருவளர் செல்வன் 
முத்தம்மைக்கும் 

பெரியண்ணனுக்கும் 


தெரு 


21 ஆம் 


சென்னை , மயிலாப்பூர் பெரிய 

( ஹைரோடு ) , 
எண்ணுள்ள இல்லத்தில் நடக்கும் திருமணச் சடங்கிற்கும் அன்று மாலை 
5 - மணிக்கு நடக்கும் இசைப்பாட்டுக்கும் , மறு நாள் வெள்ளிக்கிழமை 
காலை 9 மணிக்கு நடக்கும் காப்புக்களைதலுக்கும் . இடையில் நடக்கும் 
எரியோர்பலுக்கும் தாங்கள் தங்கள் இல்லக்கிழத்தியோடும் உற்றார் 
உறவினர் நட்பினரோடும் முன்னடியாக வந்திருந்து மணமக்களை 
வாழ்த்தி இன்புறுமாறு கோருகின்றனன் . 
வேலூர் , 

இங்ஙனம் தங்கள் அன்புள்ள , 
1-9-1937 ) 

செ . உலகநாத பிள்ளை 


வ 


} 


ஓம் சிவம் 
திருமண அழைப்பு 


“ மங்கல மென்ப மனைமாட்சி மற்றதன் 
நன்கலம் நன்மக்கட் பேறு " 


அன்பிற் சிறந்த ஐயா , 

எல்லாம்வல்ல அம்மை யம்பலவாணர் திருவருளால் நிகழும் 
தாது யாண்டு வைகாசித் திங்கள் 18 ஆம் நாள் ( 31.5-36 ) ஞாயிற்றுக் 
கிழமை காலை , ஞாயிறு தோற்றத்திலிருந்து 2-30 நாழிகைக்குள்ளாக 
நன்னாளில் : காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் 

) 


என் இளைய மகன் 


திருநிறை செல்வன் 


பறங்கிமலை 
திரு . அப்பன் செட்டியாரின் 

மூன்றாம் மகள் 
திருநிறை செல்வி 
சிவகாமியம்மைக்கும் 


அம்பலவாணனுக்கும் 


திருமணம் நிகழ்த்த உறுதி செய்யப்பட்டிருத்தலால் , தியாகராய நகர் 
பொ துதெறிக்கழக நிலையத்தின் மேன்மாளிகையில் அம்பலவாணர் 
திருக்கோயிலின் முன் சிவனணைந்த அடிகளால் தமிழ் மாமறை கொண் 
தனித்தமிழ் முறையில் நடத்தப்படும் அத் திருமணத்திற்கும் , அன்று 
மாலை 5 மணிக்கு உண்டாட்டிற்கும் , திருநெல்வேலித் தமிழிசைவாணர் 
திருவாளர் சுந்தர ஓதுவாமூர்த்தியவர்களால் நடத்தப்படும் தேவார 
இசையரங்கிற்கும் , தாங்கள் தங்கள் குடும்பத்தினருடன் வந்திருந்து 
மணமக்களை வாழ்த்துமாறு மிகப் பணிவுடன் வேண்டுகின்றனன் . 


சென்னை , 
20-5-1936 


} 


இங்ஙனம் , 
அ . முத்தைய செட்டியார் 


குறிப்பு : - மணமக்கட்கு எத்தகைய 

பரிசும் 
வராதிருக்கும்படி கோருகிறேன் . 


எவரும் 


கொண்டு 


திருமணத் திருமுகம் 


திருச்சிற்றம்பலம் 


மண்ணினல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் 
எண்ணினல்ல கதிக் கியாதுமோர் குறைவிலை 
கண்ணினல் லஃதுறுங் கழுமல வள நகர்ப் 
பெண்ணினல் லாளொடும் பெருந்தகை யிருந்ததே . 


அன்பு நிறை ஐயா , 

அன்பின் வடிவும் இன்பப்பிழம்புமாக விளங்கும் அம்மையப்பர் 
திருவருளைத் துணை கொண்டு நிகழும் தா துவாண்டு வைகாசித்திங்கள் 
18 ஆம் நாள் ( 31-5-36 ) ஞாயிற்றுக் கிழமை , ஏகாதசி , அத்தம் இவை 
கூடிய நன்னாளில் , பகல் 15 நாழிகைக்குமேல் 184 நாழிகைக்குள் 
கன்னி ஓரையில் , 


என் இளைய மகள் 


திருச்சிராப்பள்ளி, திருவாளர் 
பொன்னம்பலம் பிள்ளை 

வர்கள் இளைய மகன் 
திருவளர் நம்பி புலவர் 


திருவளர் நங்கை 


செல்லம்மாளை 


மணிமொழிக்கு 


வாழ்க்கைத் துணைவியாக்க ஆன்றோர்களால் உறுதி செய்யப்பெற்ற 
வண்ணம் . திருச்சி பெரிய ஆண்டார் தெரு , 50 ஆவது எண்ணுள்ள 
மாளிகையின்கண் நடைபெறும் திருமணத்திற்கும் , அதன் தொடர்புடைய 
சிறப்பு நிகழ்ச்சிகட்கும் தாங்கள் சுற்றஞ் சூழ எழுந்தருளி மணமக்களை 
வாழ்த்தியருள வேண்டுகின்றேன் . 


திருச்சி , 
22-5-1936 


இங்ஙனம் தங்களன்புள்ள 
க . அம்பலம் பிள்ளை 


T 


தி 


ஓம் சிவம் 

ருமண அழைப்பு 
அன்பு மிக்க ஐயா , 

நிகழும் வெகுதானிய ஆண்டு ஆவணித் திங்கள் 17 ஆம் 
நாள் ( 1-9-1938 , வெள்ளிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து 10-30 
மணிக்குள்ளாக , 

திருமயிலாப்பூர் 
திருவாளர் ஆவுடையப்ப பிள்ளையவர்களின் மகனாரும் , 

, 
தென்னிந்திய தமிழ் நூற்பதிப்புக் கழக அமைச்சருமாகிய 
திருவளர் செல்வர் ஆ மதியழகு பிள்ளையவர்களுக்கும் 

சைதாப்பேட்டை , 
நமச்சிவாயம் பிள் ளயவர்களின் மகளாரும் , 
சென்னைக் கிறித்தவ மகளிர் கல்லூரித் 

தமிழா சிரியருமாகிய திருமகள் 
அங்கயற்கண்ணியம்மையார்க்கும் 


சென்னை , திருமயிலாப்பூர்ச் சிவபிரான் திருக்கோயிலில் திருமணம் 
நடத்துவதாகப் பெரியோர்களால் உறுதி செய்யப்பட்டிருத்தலால் , 
அத் திருமணத்திற்குத் தாங்கள் தங்கள் உறவினர் நண்பர்களுடன் 
வந்திருந்து மணமக்களை வாழ்த்துவதோடு , அன்று 

மாலையில் 
சென்னை காசிச் செட்டித் தெரு . 62 ஆவது 

எண் 

மாளிகையில் 
நடத்தப்படும் தேவார இசையரங்கிறதம் வந்திருந்து கேட்டுத் திருமணத் 
தைச் சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன் . 

இங்ஙனம் , 
சென்னை -1 ) 

இராமலிங்கம் பிள்ளை 
25-8-1938 

அட்வகேட் , சென்னை . 


திருமால் திருவடி துணை 

திருமணம் 


அன்புடைப் பெருந்தகையீர் ! 

கண்ணபிரான் திருவருளை முன்னிட்டு நிகழும் விபவ சித் 
திரை 14 ஆம் நாள் ( 26-4-28 ) வியாழக்கிழமை காலை 10-80 
மணிக்கு , 


அ 


என் இளைய மகள் 
திருவளர்செல்வர் பொன்னம்மையை 


சேத்துப்பட்டுத் திரு . கன்னைய நாயுடு அவர்கள் 

இளைய மகன் 
திருவளர் செல்வன் நல்லபெருமாளுக்கு , 
திருவல்லிக்கோணி , பார்த்தசாரதி கோயிலில் திருமணம் செய்து 
கொடுக்க உறுதி செய்திருப்பதால் , அப்பொழுது தாங்கள் தங்கள் 
அன்பர்களுடன் வந்திருந்து அதனைச் சிறப்புற நடத்துமாறு வேண்டு 
கின்றேன் . 

பின்னர் அடையாறு பெரிய தெருவிலுள்ள தமிழகத்திற்கு ஊர் 
வலமாகச் செல்லுதல் . 

இசைப்பாட்டு : வியாழன் 5-30 மணி .. 
திருமயிலை , 

இங்ஙனம் தங்கள் அன்புள்ள 
20--4-1928 

செ . சின்னப்பன் 


ஓம் 


திருவருள் துணை 
மரு வீடு அழைப்பு 


அன்பு நிறைந்த ஐயா , 

அம்மையப்பர் அருளால் நிகழும் மெய்கண்டான் யாண்டு எாகச 
தாது ஐப்பசித் திங்கள் 2 ஆம் நாள் ( 18-10-36 ) புதன் கிழமை அத்த 
நாள் முற்பகல் எ நாழிகைக்கு மேல் கக நாழிகைக்குள் ( மணி81-101 ) 
தனுசு நற்பொழுதில் , 


என் மகன் 


பெருங்குளம் 
திரு சங்கர நாராயண பிள்ளை 
அவர்களின் இளைய மகள் 

மணாட்டி 


மணாளன் 


செ . முத்தைய பிள்ளை 

வேலம்மையுடன் 
ஆழ்வார் திருநகரி சாலைத்தெருவில் அமைந்துள்ள எனது வீட்டில் 
‘மரு அழைக்க ஆன்றோர் அருளலின் , அன்று காலை நடை பெறும் 


- 


மரு அழைப்பிற்கும் , அன்றிரவு 8 மணிக்குமேல் நடைபெறும் ஊர்வலத் 
திற்கும் தாங்கள் உற்றார் உறவினர்களுடன் வந்திருந்து சிறப்பித்து 
மணமக்களை வாழ்த்திடுமாறு வேண்டுகிறேன் . 


ஆழ்வார் திருநகரி , ) 
12-10-1936 


} 


தங்கள் அன்பன் , 
மு . செல்லம் பிள்ளை 


ஓம்சிவம் 


சூல் காப்பீடு விழா அழைப்பு 


அன்பு சான்ற ஐயா , 

எல்லாம்வல்ல இறைவன் திருவருளை முன்னிட்டு , -நிகழும் 
வெகு தானிய ஆண்டு , ஆடித்திங்கள் 17 ஆம் நாள் ( 1-8-38 ) 
வியாழக்கிழமை மகமீனும் கன்னி ஓரையும் கூடிய நன்னாளில் , காலை 
8 நாழிகைக்குமேல் 13 நாழிகைக்குள் ( மணி 9-11 ) 


என் அருமைத் திருமகன் 
திருவளர் செல்வன் ஆறுமுகம் பிள்ளை யின் மனைவி 

திருவளர் செல்வி 


மங்கையர்க்கரசிக்கு 


. 


சூல்காப்பிடப் பெரியோர்களால் உறுதி செய்யப் பெற்றவண்ணம் 
திருமயிலாப்பூர் செல்வப் பிள்ளையார் தெரு , ஏழாம் எண்ணுள்ள 
வீட்டில் நடைபெறும் . அந் நிகழ்ச்சிக்குத் தாங்கள் தங்கள் உறவினர் 
நண்பர்களுடன் முன்னரே வந்திருந்து சிறப்பிக்குமாறு வேண்டு 
கின்றனன் . 


திருமயிலாப்பூர் , 
25--7--1938 


தங்களன்பன் , 
ஆ . அம்மையப்பன் 


அ 


புதுமை அழைப்பு 


அன்பார்ந்த ஐயா , 

பொன்னம்பலவன் திருவருளே துணைகொண்டு நிகழும் 
திருவள்ளுவர் - ஆண்டு 

ஆவணித்திங்கள் 10 ஆம் நாள் 
( 25-8-1938 ) ஞாயிற்றுக்கிழமை காலை 101 மணிக்கு 

என்னுடைய மூத்த மகன் 

திருவளர் செல்வன் 

வயிரமுத்துக்கு 
நடைபெறும் காப்புக் கட்டும் புதுமைக்குத் தங்கள் நல்வரவைப் பெரிதும் 
எதிர்பார்க்கின்றேன் . 


வயி . பெ . வீடு 
கானாடுகாத்தான் , 
17--8--1938 


தங்களன்புள்ள , 
வயி . பெ . பழனியப்ப செட்டியார் 


தங்கள் வரவை விரும்பும் : -வயி . பெ . இராமன் செட்டியார் . 


ஓம்சிவம் 
அம்மையப்பர் துணை 

காதணி அழைப்பிதழ் 
அன்புடையீர் ! 

நிகழும் வெகு தானிய ஆண்டு வைகாசித்திங்கள் 20 ஆம் நாள் 
( 2-6-38 ) விழா யக்கிழமை காலை 9 மணிக்குமேல் 12 மணிக்குள்ளாக , 
என்னுடைய பேரனும் , இரங்கூன் இந்தியன் அச்சுக்கூட உரிமை 
யாளர் அ . சுப்பையா முதலியார் , 

தவச்சிறுவனுமாகிய 

திருவளர் செல்வன் 
திருநாவுக்கரசுக்கு 


- 
- 


திருக்கழுக்குன்றத்துக் கடுத்த வடகரை என்னும் சிற்றூரின்கண் 
பூங்காவனத்தம்மை கோயிலில் நடைபெறும் காதணிச் சடங்கிற்கும் , 


அன்று மாலை நடைபெறும் இறைவழிபாட்டிற்கும் தாங்கள் தங்கள் 
உறவினர் நண்பருடன் வந்திருந்து செல்வச் சிறுவனை வாழ்த்து 
மாறு கேட்டுக் கொள்கிறேன் . 


தியாகராய நகர் , 
26-5-1938 


இங்ஙனம் , 
வண்டலூர் செல்லப்ப முதலியார் 


ஓம் 


பூப்பு நன்னீராட்டு விழா 


அன்புடைப் பெரியீர் ! 


அங்கயற்கண்ணி அமர் அரன் அருளால் 

என்னுடைய தலைமகள் 
திருவளர் செல்வி 
மீனக்கண்ணி 


நிகழும் வெகு தானிய சித்திரைத்திங்கள் 4 ஆம் நாள் ( 16-4-38 ) 
சனிக்கிழமை நண்பகல் 2 மணிக்குச் சிங்க வோரையும் விசாக 
நாளுங் கூடிய நல்வேளையில் பூப்பு எய்தினள் . 


நாளது சித்திரை 11 ஆம் நாள் ( 23-4-38 ) திங்கட்கிழமை 
காலை 9 மணிக்குமேல் 11 மணிக்குள் மிதுன வோரையும் சதய 
நாளுங் கூடிய நற்பொழுதில் புதுக் கோட்டை பெருமாள் வடக்குத் 
தெரு , புலவரகத்தில் பூப்பு நன்னீராட்டு விழா நடத்தப்பெறும் . 

அவ்விழாவுக்கும் அதை யடுத்து நடக்கும் இசை யரங்கு முதலிய 
சிறப்புகட்கும் , தாங்கள் தங்கள் உற்றார் உறவினருடன் முன்னதாக 
வந்து சிறப்பித்தருள அன்புடன் வேண்டுகின்றேன் . 


புலவரகம் . 
18-4-1938 ) 


38} 


இங்ஙனம் , 
புலவர் மணவழகன் 


கட் 


வேலு மயிலுந் துணை 
நீத்தார் கடன் 


அன்புள்ள ஐயா , 

நிகழும் பவ ஆண்டு கார்த்திகைத் திங்கள் 21 ஆம் நாள் 
( 6-13-1934 ) வியாழக்கிழமை அன்று பகல் 31 மணிக்குச் சிவபரம் 
பொருளின் திருவடிப்பேறெய்திய எங்கள் தந்தையார் . புதுவை 
வெ . ஆறுமுக முதலியாரவர்கட்கு நாளது பவ ஆண்டு , மார்கழித்திங்கள் 
4 ஆம் நாள் ( 19 12-34 ) புதன் அன்று , நிகழ்ச்சி நிரலிற் கண்டபடி 
நடைபெறும் சமாதி வழிபாட்டிற்கும் , சொற்பொழிவுகட்கும் . தலைகட்டலுக்கும் , 
இரங்கற்பா அரங்கேற்றற்கும் தங்கள் வருகை வேண்டப்படுகின்றது . 


சென்னை , 
15-12-1934 


934 ) 


தங்கள் அன்புள்ள , 
புதுவை பொன்னம்பலம் 
புதுவை மாணிக்கம் 


வேலு மயிலுந் துணை 
நீத்தார் கடன் 


அன்பு கெழுமிய ஐயா , 

யுவ ஆண்டு பங்குனித் திங்கள் 1 ஆம் நாள் வெள்ளிக்கிழமை 
( 13-3 36 ) மாலை 6 மணிக்குச் சிவபிரான் திருவடி நீழலை யடைந்த 
என் தமையனார் தமிழ்ப் பேரராசிரியர் , அ . வடிவேலு முதலியாரவர் 
களுக்குப் பங்குனித் திங்கள் 17 ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை 
( 29-3 36 ) காலை வேப்பேரி அன்பகத்தைச் சார்ந்த பூந்தோட்டத்தில் 
நடை பெறும் சடங்குகட்கும் . உடனே நிகழும் தலைக்கட்டிற்கும் , மாலை 
4-15 மணிக்கு அன்பகத்தில் நடக்கும் சொற்பொழிவுகட்கும் தங்கள் 
வருகையைப் பெரிதும் விரும்பும் . 


வேப்பேரி , 
22-3-1936 


35 ) 


அன்பன் , 
அ . நெல்லையப்பன் 


தங்கள் வருகையை எதிர்நோக்கும் : - அ . இளமுருகு முதலியார் . 


க 


} 


கண்ணபிரான் துணை 
நீத்தார் 

கடன் 
அன்பு நனிமிக்க ஐயா ! 

1938 ஆம் ஆண்டு மேத்திங்கள் 21 ஆம் நாள் , காலஞ்சென்ற 
என்னுடைய கணவர் திரு . கா திருமலை நாயுடு அவர்களின் பிரிவுக்குரிய 
இறுதிச் சடங்குகள் ( ஆத்திய சிரார்த்தம் ) என்னுடைய இல்லத்தில் 
( 70 , சிங்காரத் தெரு , இராயப்பேட்டை , சென்னை ) ஞாயிற்றுக்கிழமை 
சூன் திங்கள் 7 ஆம் நாள் காலை 8 30 மணிக்கு நடைபெறும் . தாங்கள் 
பிரிந்த உயிரின் அமைதிக்காக நடைபெறும் வழிபாடுகளிற் கலந்து 
கொள்ளுமாறு வேண்டிக் கொள்ளுகிறேன் . 
சென்னை , 

தங்களன்புள்ள , 
2-6-1938 

ஆண்டாள் 
ஓம் 
தஞ்சைத் தமிழர் கழகம் 
இருபத்திரண்டாவது ஆண்டு நிறைவு விழா 
தமிழன்பரீர் / 

நிகழும் திருவள்ளுவர் ஆண்டு ககசு , ஈசுவர மார்கழித்திங்கள் 
க 0 , கக , கஉ ஆம் நாட்கள் ( 1937 டிசம்பர் 24 , 25 , 26 ) ஆகிய 
வெள்ளி , சனி , ஞாயிற்றுக்கிழமைகளில் இக் கழகத்தின் இருபத் 
திரண்டாவது ஆண்டு விழா மறைத்திரு மறைமலை அடிகளார் 
தலைமையில் இக்கழகக் கட்டிடத்தில் பின்பக்கத்திலுள்ள நிகழ்ச்சிக் 
குறிப்பிற் கண்டபடி நிகழும் . 

ஆண்டு விழாவின் முதனாளாகிய வெள்ளிக்கிழமையன்று , உலகப் 
பெரும்புலவர் திருவள்ளுவர் திருநாள் கொண்டாடப்பெறும் . 

தவத்திரு . இன்பவேள் அடிகள் , தமிழ்க் கொடியினை ஏற்றிவைக்கவும் 
தவத்திரு . அழகர் அடிகள் விழாப் பேரவையைத் திறந்து வைக்கவும் , 
தவத்திரு இளங்கோவடிகள் திருவள்ளுவர் திருவுருவப் படத்தைத் திறந்து 
வைக்கவும் ஒப்புக் கொண்டிருக்கிறார்கள் . 

தாங்கள் தமிழன்பர் பலருடன் வந்திருந்து மதிநுட்பம் நூலோ 
டுடைய அறிஞர் சொற்பொழிவுகளைக் கேட்டு இன்புறவும் விழாவினைச் 
சிறப்பிக்கவும் வேண்டுகின்றேன் . 

தங்களன்புள்ள , 
தஞ்சை , 

பொன்னையா பிள்ளை , 
15--12--1937 

கழக அமைச்சர் 


} 


அழைப்பிதழ்களில் வழங்கிவருகின்ற 
வடசொல் - தமிழ் அகரவரிசை 


அக்கிராசனம் - தலைமை 
அக்கிராசனாதிபதி- அவைத் 

தலைவர் 
அசுபம் தீமை , தீங்கு 
அநுக்கிரகம் அருள் 
அந்தியேட்டி இறந்தபின் செய் 

யுஞ் சடங்கு 
அப்தம் - அண்டு 
அமரபக்ஷம் தேய்பிறை 
ஆசீர்வதுக்க வாழ்த்த 
ஆதிவாரம் , ஆதித்தவாரம் 

ஞாயிற்றுக்கிழமை 
ஆபதிகம் - தலை ஆண்டு நிறைவு 
ஆலயம் - கோவில் 
இலக்கினம் ஓரை, பொழுது 
இஷ்டன் - நண்பன் 
ஈசுரன் இறைவன் , கடவுள் . 
உதயாதி விடியற்காலை 
உத்தரகிரியை இறந்தபின் 

செய்யுஞ் சடங்கு 
உபசரிப்பு பணிவிடை , முகமன் 
உபநயனம் பூணூல் சடங்கு 
உபந்நியாசம சொற்பொழிவு 
உபயகுச லோபரி இருபாலும் 

நல முண்டாகுக 
உபயக்ஷேமம் இருபாலும் நலம் 
உபயக்ஷே மோபரி இருபாலும் 

நலமுண்டாக 
உபயத்ர குசலம் இருபக்கமும் 

நலம் 
உபயம் - இரண்டு 
ஔபாசனம் - எரியோம்பல் , 

வேள்வித் தீ யோம்புகை 
கங்கண விசர்ஜனம் - காப்ப 
வீழ்த்தல் , காப்புக்களை தல் 


கருமாதி - இறந்தபின் செய்யும் 

இறுதிச் சடங்கு 
கர்ணபூஷணம் - காதணி 
கலியாணம் - திருமணம் 
கனிஷ்டன் - இளையவன் , இளை 

யோன் 
கன்னிகா தானம் மணஞ் 
செய்து கொடுத்தல் , பெண் 
ணைக் கொடுத்தல் 
கி நகம் கிருஹ ம ) இல்லம் , வீடு 
கிருகப்பிரவேசம் வீடுபுகுதல் , 

வீடு நுழைவு 
கிரியை - சடங்கு 
கிருஷ்ணபக்ஷம் - தேய்பிறை 
கிருபை - அருள 
குமரத்தி - மகள் 
குமாரன் - மகன் 
குருவாரம் வியாழக்கிழமை 
கும்பாபிஷகம குடமுழுக்கு 
கௌரவப்படுத்த பெருமைப் 

படுத்த 
சகல எல்லாம் 
சகிதம் உடன் , ஒடு 
சசோதான் உடன் பிறந்தான் , 

தமையன் . கம்பி 
சகோ தரி உடன்பிறந்தாள் , 

தமக்கை தங்கை 
சங்கீ தககச்சேரி இசைப்பாட்டு , 

இசையரங்கு 
சத பிடேகம நூற்றாண்டு 
முழுக்கு ( எண்பதாம் ஆண்டு 
நிறைவில் நடைபெறுவது ) 
சந்நிதி திருமுன் 
சஷ்டியப்த பூர்த்தி - அறுபதாம் 
ஆண்டு நிறைவு 


திதி ஓரை 


சிகை - முடி 


சபாநாயகர்- அவைத்தலைவர் தர்மபத்தினி - மனைவி 
சபை.அவை 
சமர்ப்பித்து - அன்புடன்வைத்து திவி தீயகுமாரன் - இரண்டாவது 
சமேதராய் உடன் , ஒடு 

மகன் 
சாக்ஷாத் எல்லாம்வல்ல 

தினம் நாள் 
சாந்தி முழுக்கு 

திருமங்கிலிய தாரணம்- திரு 

நாண் பூட்டு 
சிரஞ்சீவி - திரு நிறை செல்வன் , நமஸ்காரம் -வணக்கம் . கும்பிடு 
நெடிது வாழ்வோன் , நீடு நட்சத்திரம் - நாள் , மீன் 
வாழ்வோன் 

நிச்சயித்து -உறுதிசெய்து , 
சிரார்த்தம் - இறந்தார் ஓரையிற் 

தீர்மானித்து 
செய்யுஞ் சடங்கு 

நிச்சசயதாம்பூலம் மணவோலை 
சிவபதம் - இறைவனடி , திருவடி எழுதல் , வெற்றிலை கைம் 
நீழல் 

மாற்றல் 
சீமந்தம் சூல்காப்பிடுஞ் சடங்கு , நிச்சயதார்த்தம் - முடிவுகட்டுதல் 
வளைகாப்புச் சடங்கு 

பட்டணப்பிரவேசம் - நகர்வலம் , 
சுக்கிரவாரம் வெள்ளிக கிழமை 

ஊர்வலம் 
சுக்கிலபக்ஷம் - வளர்பிறை 

பத்தரி கை - இகழ் , மடல் , திரு 
சுபதினம் - நன்னாள் 

முகம் அழைப்பு தாள் 
சுபமஸ்து- நலமுண்டாக 

பந்து -உறவினர் , உற்றார் , தமர் , 
சுபம் நன்மை , நலம் 

குடும்பத்தார் 
சுபஸ்வீ காரணம் - நீத்தார் கடன் , பாணிக்கி கணம் - கைப்பற்றல் , 
தீட்டுக்கழிவு நன்மைகொள் 

கைப்பிடி 
சடங்கு 

பாரியாள் மனைவி 
சுவஸ் 5 நன்மையுண்டாக 

பானுவாரய ஞாயிற்றுக்கிழமை 
சுவா கள அடிகள் 

பிரகஸ்பதி வாரம் வயாழக் 
ஜேஷ்டன் மூத்தோன் , 

கிழமை 
தலைமகன் 

பிரசங்கம் சொற்பொழிவு , 
சௌபாக்கியவதி- திருநிறை 

விரிவுரை 
செல்வி 

பிரதிஷ்டை- கோவில்கொள்ளு 
சோபனம் நன்மை 

வித்தல் . நிலைபெறுத்தல் 
சோமவாரம் திங்கட்கிழமை 

நன்கு நிறுத்தல் 
ஜன்ம நட்சத்திரம் - பிறந்த நாள் 

பிரார்த்திக்கன்றனன் கோரு 
க்ஷேமம் - நலம் 

கின்றனன் : வேண்டுகின்றனன் 
ஜன ங்கள்.மககள் 

புஷ்பிணி -பூப்பெய்தியவள் 
ஸ்நானம் முழுக்கு 

புத்திரன - மகன் , 
ஸ்வீகாரம் தத்து எடுத்தல் , புத்திரி - மகள் , 
பிள்ளை கூட்டுதல் 

பும்சவனம் சூல்கொண்டார் 
தசாஹம் இறந்த பத்தாம் நாட் ஆண் மகவை வேண்டிச் 
சடங்கு 

செய்யும் சடங்கு 
தம்பதிகள் - மணமக்கள் 

பூர்வபக்ஷம் - வளர்பிறை 


பௌத்திரன் - பேரன் 
பௌத்திரி - பேர்த்தி 
பௌர்ணமி - முழு நிலா 
மகா ள - ள -ஸ்ரீ திருவாளர் , 

பெருமை தங்கிய 
மங்களவாரம் செவ்வாய்க்கிழமை 
மா தாபிதா- தாய்தந்தை , 
மித்திரன் - நண்பன் , நட்பினன் 
முகூர்த்தம் - நாழிகை, நேரம் 
யோகம் - கூட்டம் 
ருதுமங்கள ஸ்நானம் - பூப்பு 

நன்னீராட்டு 
வருடம் - ஆண்டு 
வருடாப்திகம் -ஆண்டு நிறைவு 
வதூ - மணமகள் 
தூகிருகப்ரவேசம் மருவீடு 


வதூவரர் - மணமக்கள் 
விகிதர்- நட்பாளர் 
விஐயஞ்செய்து வந்திருந்து , 

போந்து 
விசேடம் -சிறப்பு 
விஞ்ஞாபனம் வேண்டுகோள் 
விவாக முகூர்த்தம் - திருமண 

வேளை 
வித்தியாரம்பம் - பள்ளிக்கு 

வைத்தல் , கல்வி தொடங்கல் 
விவாகம் மணம் , மன்றல் 
விதேயன் நண்பன் , அன்பன் , 

அடியார்க்கடியன் 
வைகுண்டபதவி திருமால் திரு 

வடி , கண்ணன் கழலடி 
வைபவம் . நிகழ்ச்சி 


தமிழ்ப் பாதுகாப்புக் கழக வெளியீடு : 


ஓம் 
வடசொல் தமிழ் 
அகரவரிசைச் சுருக்கம் 


( வட்சொற் கலப்பின்றிப் பேசவும் எழுதவுங் கற்பிப்பது ) 


தனித்தமிழ்ப் பேராசிரியர் 
மறைமலையடிகளாரின் மகளாரும் 
சென்னை நார்த்விக் மகளிர் கல்லூரித் 

தமிழாசிரியரா யிருந்தவருமாகிய 
திருவாட்டி தி . நீலாம்பிகையம்மையார் 

இயற்றியது 


கிடைக்குமிடம் : 
திருநெல்வேலி, தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிமிடெட் , 

79 , பிரகாசம் சாலை , சென்னை - 1 
திருநெல்வேலி-6 மதுரை -1 கோயமுத்தூர் .1 
கும்பகோணம் -1 திருச்சிராப்பள்ளி -2 

1978 


7 ஆம் பதிப்பு : மே 1989 ; 
8 ஆம் பதிப்பு : அக் . 1975 ; 
9 ஆம் பதிப்பு : ஆக . 1978 . 


பட 


முகவுரை 
சென்ற எழுநூறு எண்ணூறு ஆண்டுகளாக நம் தாய்மொழி 
யாய செத்தமிழ்ச் சீரிய மொழியில் ஏராளமான வடசொற்கள் வந்து 
கலந்து விட்டன . ஐபகோ ! இதனாலேயே பழந் தமிழ்ச் சொற் 
களில் பல வழங்கா தொழிந்தன . தமிழிற் கலந்து அதனை முற்றும் 
வேறுபடுத்தும் வடசொற்களை இப்போதே நாம் களைந் தொதுக்கா 
விடின் தமிழ் தன் நிலை கெட்டு வேறுமொழி போ லாகுமென்பதற்கு 
ஐயமில்லை . இங்ஙனம் வேற்று மொழிக் கலப்பால் தமிழ்மொழி 
திரிபுற்றமையினாலேதான் அஃதொன் றிலிருந்தே மலையாளம் , 
கன்னடம் , தெலுங்கு முதலான பல வேறு மொழிகள் கிளைத்தன . 

இக்காலத்துத் தமிழ்மக்களிற் பெருந் தொகை யினர் 
சொற்களையும் தமிழ்ச்சொற்களையும் பிரித்தறிய முடியாதவர்க 
ளாகித் தாம் எழுதுவதிலும் பேசுவதிலும் வட சொற்களை மிகை 
படக் கலந்து எழுதியும் பேசியும் தமிழின் தூய்மையையும் , இனி 
மையையும் , பழைமையையுங் கெடுத்து வருகின் றனர் . 

என் இளமைக்காலத்தே என் அருமைத் தந்தையார் மறைகலை 
யடிகளாரிடம் கல்வி பயின்றமையால் , வடசொற் கலப்பினால் 
தமிழ் தன் நிலை திரிந்து கேடுறுவதை யான் அறிந்து வருந்த 
லானேன் . அதுமுதல் வடசொல் தமிழ்ச்சொற்களை ஆசாய்வதில் 
ஈடுபட்டு , வடசொற் றமிழ் அகரவரிசை என்னும் நூலை இயற்றி உ கூட 
பக்கங்களில் சென்ற ஆண்டில் அச்சிட்டு வெளியிட்டுள்ளேன் . 

இப்போது பேச்சுவழக்கில் மிகைபட வழங்கிவரும் ஓராயிரம் 
வடசொற்களை மட்டும் எடுத்து இச் சுருக்க நூலைத் தமிழ்ப் பாது 
காப்புக் கழக வெளியீடாக வெளிப்படுத்துகின்றேன் . மிகவும் 
எளிய விலைக்குக் கிடைக்கப்பெறும் இவ்வரிய நூலைப் பெற்று 
இனி இயன்றவரை தனித் தமிழில் எழுதவும் பேசவும் பழகிக் 
கொள்ளுமாறு தமிழ்கன் மக்களைக் கேட்டுக் கொள்ளுகிறேன் . 


பாளையங்கோட்டை , 

18-9-1938 


தி . நீலாம்பிகை 


ஓம் 


வடசொல் தமிழ் 
அகரவரிசைச் சுருக்கம் 


செருக்கு , 


காக்கி . 


அகாலம் 


அகங்காரம் 

இறு அங்க சேட்டை - உறுப்பு அசைவு . 
மாப்பு ; முனைப்பு ; யனெனல் . அங்கம் - உறுப்பு ; எலும்பு ; அடை 
அகசுமாத்து , அகஸ்மாத்து - தற் படாளம் . 
செயல் ; திடீரெனல் , 

அங்கவீனன் உடற் கேடன் ; 
அகதி - வறியன் ; யாருமற்றவன் . உ . இப்பறையன் . 
அகந்தை - இறுமாப்பு ; செருக்கு . அங்கீகரணம் , அங்கிகாரம் - உடன் 
அகம்பாவம் தற்பெருமை ; பாடு ; ஒப்பு . 
சொக்கு ; ஆணவம் . 

அங்குசம் யானைத் தோட்டி ; 
அகராதி - அகரவரிசை . 
அகற்பிதம் - இயல்பு . 

அங்குட்டம் - பெருவிரல் . 
அகாதன் புரட்டன் . 

அங்குலம் - விரற்கடை ; விரலளவு . 
அகாலமரணம் - முதிராச்சாவு . அசந்தர்ப்பம் 

நேரமின்மை ; 
தலாக்காலம் . 

காலத்தவறு . 
அகிம்சை ரனா செய்யாமை ; அசமந்தம் 

சோம்பல் ; மடி ; 
கொல்லாமை . 

மக்வு . 
அகிலம் எல்லாம் ; உலகு ; அசரீரி 

அசரீரி - உருவற்றது ; வானொலி .. 
வையம் ; நிலம் . 

அசம் 
அகோசரம் - அறியொணாதது . அசல் ( இந்துஸ்தானி ) - முதல் ; 
அகோரம் - சினக்குறிப்பு ; நடுக் 

மூலம் . 
கம் . 

அசாக்கிரதை விழிப்பின்மை ; 
அகோராத்திரம் - அல்லும் பகலும் . கருத்தின்மை ; அசட்டை . 
அக்காரம் - வெல்லம் . 

அசாத்தியம் அருமை ; முடிக்கக் 
அக்கி - கண் ; கொப்புளம் . 

கூடாதது . 
அக்கிரகாரம் - பார்ப்பனச்சேரி . 

அசீரணம் பசியின்மை ; செரி 
அக்கிரமம் - ஒழுங்கின்மை ; முறை 

கேடு . 
அக்கிராசனம் முதலிருக்கை ; 

அசுத்தம் 

அழுக்கு ; துப்புர 

வின்மை ; தூய்மையின்மை , 
தலைமை . 

அசுபம் 

நன்மையல்லாததி : 
அக்கிராசனாதிபதி - அவைத் தலை 
வர் ; முதல்வா . 

தீமை ; தீயது . 
அக்கினி - நெருப்பு ; தீ ; அனல் ; 

அசுவம் - குதிரை . 
எரி ; தழல் . 

அஞ்சனம் - மை ; கருப்பு . 
அக்கினிகாரியம் - எரியோம்பல் . 

அஞ்ஞாதம் - மறைவு . 
அக்கினி நட்சத்திரம் - தீ நாள் . அஞ்ஞாதவாசம் - மறைந்துறைதல் . 


யாமை . 


வடசொல் தமிழ் 


[ அஞ்ஞானம் 


. 


ஆட்சி . 


அதிட்டம் 


அஞ்ஞானம் - அறியாமை ; இருள் ; அநுகூலம் - கைகூடுதல் ; பயன் ; 
பருள் . 

உகவி . நன்மை ; துணை . 
அட்சரம் - எழுத்து . 

அநுக்கிரகம் - அருளிரக்கம் ; அருள் . 
அட்டகம் - எண் வகை . 

அநுசரித்தல் - பின்பற்றல் ; கைக் 
அட்டகாசம் - புரளி . 

கொள்ளல் . 
அணிமா - அணுத்தன்மை . அநுட்டானம் - செயற்பாடு ; நடை 
அதிகம் - மிகுதி. 

மறை 
அதிகாந்தம் - பேரழகு . 

அநுட்டித்தல் - பின்பற்றல் . 
அதிகாரம் - இயல் ; நூற்கூறுபாடு ; அநுதினம் - நாடோறும் .. 

அநுபந்தம் 

பின்சேர்க்கை ; 
அதிகாரி - தலைவன் , முதல்வன் .. தொடாச்சி ; அடுத்து யாக்கப் 
அதிசயம் - புதுமை ; வியப்பு . 

படுவது . 
செல்வம் ; நல்வினைப் 

அநுபவம் 

பழக்கம் ; துகர்ச்சி ; 
பயன் ; நன்னுகர்ச்சி . 

அழுந்தியறிதல் . 
அதிதி - விருந்தினன் ; புதியவன் . அநுபவித்தல் - துய்த்தல் ; நுகர் 
அதோகதி - கீழிறக்கம் ; பள்ளம் . தல் ; துவ்வல் . 
அத்தமனம் , அஸ்தமனம் - சாய்ங் அநுபானம் 

துணை மருந்து ; 
க லம் ; மாலை ; மறைவு ; அடைவு . கூட்டு மருந்து . 
அத்தம் , அஸ்தம் - கை . 

அநுபோகம் - பழக்கம் ; வழக்கம் ; 
அத்தி , அஸ்தி - எலும்பு . 

ஆட்சி ; நுகர்ச்சி ; துய்ப்பு . 
அத்திபாரம் , அஸ்திபாரம் - அடிப் அநுமதி - உடன்பாடு ; வீடை ; 
படை நடக்கால் . 

கட்டளை ; ஆணை ; ஒப்புதல் . 
அத்தியட்சன் தலைவன் ; 

கண் 

அநுமானம் - ஐபம் ; வறியளவை . 
ணி 

அநேகம் - பெரும்பான்மை ; பல . 
அத்தியந்தம் மிகுதி , மட்டற் அந்தகன் - கூற்றுவன் ; குருடன் . 

அந்தஸ்து - நிலைமை ; ஒழுங்கு ; 
அத்தியாயம் - பலம் ; நூற்பிரிவு . நிலை ; தகுதி 
அத்திரம் , அஸ்திரம் - அம்பு . 

அந்தம் 

அழகு ; முடிவு ; குருடு ; 
அத்துவிதம் - இரண்டற்றது . 

ஈறு ; கேடு ; எல்லை . 
அநந்தம் அளவின் 33) ; 

முடி அந்தரங்கம் அநமறை : 

மறை 
பல்லது . 

பொருள் ; உள்ளம் ; தணிமை . 
அநர்த்தம் பயனின்மை ; கேடு ; 

அந்தரம் வான் ; வெளி ; இடை 
பறுபாடு . 

வெளி ; துணையின்மை ; காலம் . 
அநவாதம் - எப்பொழுதும் 
அநாகதம் - நெஞ்சம் . 

அந்தரவாணி - வானொலி .. 
அநாதி - முன் ; பழைமை : கடவுள் . அந்நியம் - அயல் ; வேறு ; வேற் 
அநாதை - யாருமற்றவன் . 

றுமை ; பிறிது . 
அ தியாயம் - முறையின்மை ; நடு அந்நியோந்நியம் 

நெருக்கம் ; 
வின்மை ; விலக்கு . 

ஒற்றமை ; ஒருவர்க்கொருவர் . 
அநிருதம் - பொய் . 

அபகரித்தல் - கவர்தல் ; கொள்ளை 
அநீதி - முறைகேடு . 

யிடல் ; பறித்தல் ; வவ்வல் , 


- 


அவதூறு ) 


அகரவரிசைச் சுருக்கம் 


தாள் , 


அபாண்டம் 


அபகாரம் - தீங்கு ; பொல்லாங்கு ; அம்சம் வகை ; அன் சப்புள் ; 
நன்றியில் செயல் . 

கலம் ; எண் ; பங்குகூறு . 
அபசயம் - தோல்வி . 

அம்பாரம் - குவியல் . 
அபத்தம் - பொய் , தவறு . 

அம்பிகை - தாய் ; அம்மை . 
அபயம் - அடைக்கலம் . 

அயச்செந்தூரம் - இரும்புச் செல் 
அபரஞானம் - கருவியறிவு ; தூக 
றீவு . 

அயபஸ்பம் - இரும்பு வெண்ணீறு. 
அபராதம் - ஒறுப்புக் கட்டணம் ; அயோக்கியதை 

தகுதியின்மை ; 
குற்றம் ; பிழை . 
அபவிருத்தி - குறைவு . 

அரம்பை , ரம்பை 

தெய்வப் 
பெரும் பொய் ; பெண் ; அரிவை ; வான் மகன் . 
2.15 ம்பழி ; இடுபழி . 

அரவம் - ஒலி ; பாம்பு . 
அபாயம் , அபாயகரம் - பேரிடர் ; அராகம் - விருப்பு . 
அழிவு ; கேடு ; துன்பம் ; இடுக் அருணோதயம் - வைகறை ; விடியல் ;; 
கண் . 

கதி தரான் வருகை . 
அபானவாயு - மலக்காற்று அருத்தம் , அர்த்தம் - பொருள் ; 
அபிடேகம் , அபிஷேகம் - திரு பாதி . 

முழுக்கு : புதுப்புனலாட்டு . அருவம்- உருவின்மை ; அழகின் மை . 
அபிநயம் - உள்ளக் குறிகாட்டல் , அர்ச்சனை , அருச்சனை - பூவழி 
மைய்காட்டல் : கூத்து . 

பா மலர் தூவி வழிபாடு ; பூசை . 
அபிப்பிராயம் - கோக்கம் ; 

அர்த்தசாமம் - நள்ளிரவு . 
ணம் ; உட்க நீத்து ; உட்கோள் ; அர்த்தநாரீசுரன் மங்கை பங் 
உள்ளப் போக்கு ; கொள்கை . * ன் ; மாதிருக்கும் பாதியன் . 
அபிமானம் 

பற்று ; நேயம் ; அர்ப்பணம் -ரீரொடு கொடுத்தல் ; 
செருக்கு . 

உரிமைப்படுத்தல் ; ஒப்புவித்தல் . 
அபிவிருத்தி - பெருக்கம் ; ஆக் அலங்காரம் - அழகு ; ஒப்பன் ; 
கம் ; / ளர்ச்சி . 

* அணி ; புனைவு. 
அபூர்வம் அருமை : அரியபொருள் . அலட்சியம் - பொருட்படுத்தாமை ; 
அ பேட்சை- அவா ; விருப்பம் . 

ருத்தின்மை . 
அபேதம் வேர்றுமையின்மை ; அலுவா - கோதுமைத்தேம்பாகு . 
வேறன்மை , 

அவகாசம் - ஒழிவு ; ஓய்வு . 
அப்பியாசம் - ப முக்கம் ; பயிற்சி . அவசரம் - விரைவு ; பரபரப்பு ; 
அப்பிராணி - ஏழை ; கரவிலான் ; சுருக்கு ; பதைப்பு . 

அவசியம் - முதன்மை; கட்டாயம் ; 
அப்பு - புனல் , 

இன்றியமையாமை. 
அமரபக்ஷம் - தேய்பிறை . 

அவதாரம் - பிறப்பு ; இறங்குகை . 
அமாவாசை - புதுப்பிறை ; பிறை அவதி - துன்பம் . 
யுவா . 

அவத்தை 

துன்பம் ; 
- அமுது 

நிலமை . 
இனிமை 

அவதூறு - பழிச்சொல் . 
2 


எண் 


( பேதை . 


நிலை ; 


சோறு ; 


அடிசில் : 


வடசொல் தமிழ் 


[ அவமானம் 


மா 


படை.. 


அவமானம் 

ரக்கேடு ; புக 

ஆஸ்பத்திரி - மருத்துச்சாலை 
ழின்ம ; இழிவு . 

ஆடம்பரம் - ஆரவாரம் . 
அவயவம் - உறுப்பு . 

ட்சேபம்- தடை ; மறுப்பு ; எதிர் 
அற்பம் - சிறுமை ; அணு ; புன்மை . சமாழி . . 
அற்புதம் - புதுமை ; 

வியப்பு ; ஆதரவு - துணை ; உதவி ; சார்பு ; 
அகன் நிகழ்ச்சி ; அரிய செயல் . 

இறுக்கோடு ; நிலைக்களன் . 
அனுபவம் - துய்ப்பு . 

ஆதாரம் - பற்றுக்கோடு ; 

நிலைக் 
அனுபோகம் - நுகர்ச்சி . 

களன் , களைகண் ; சான்று ; அடிப் 
அன்னசத்திரம் - ஊட்டுப்புரை. 
ஆகாசம் - விண் ; வெளி ; வான் ; ஆதி - முதல் ; பழைமை ; 
விசு 4 ; வானம் . 

1. - க்கம் ; 

காரணம் ; எழு 
ஆகாயவிமானம் - வானவூர்தி , வாட் ; கடவுள் . 
ஆகாரம் உணவு ; அடி சில . 

ஆதிக்கம் - உரிமை : முதன்மை ; 
ஆதலம் - ஆராவாரம் ; வருத்தம் . மேன்மை ; கலைனம ; மேலீடு . 
ஆக்கிராணம் - மூக்கு . 

ஆதியந்தம் - அடிமுதல் . 
ஆக்ஞேயம் - புருவநடு . 

ஆதியோடந்தமாய் ஒன்றும் 
ஆக்ஞை - ஆணை ; கட்டளை 

வி.ட . ம : முதலிலிருந்து கடைசி 
ஆசங்கை - ஐயம் . 

வரை 
ஆசமனம் - குடித்தல் . 

ஆதிரம் - கெய் . 
ஆங்காரம் - இறுமாப்பு ; செருக்கு ; ஆதுலம் - வறுமை 
சருக்கு . 

ஆத்திரம் - ரைவு : பரபரப்பு . 
ஆசர் , ஆஜர் ( உருது ) - நேர் ; ஆத்துமா , ஆன்மா - உயிர் . 
வருகை . 

ஆநந்தம் - இன்பம் . 
ஆசனம் - இருக்கை ; அணை . ஆதத்தபரவசம் - இன்பாயம் . 
ஆசனவாய் - எருவாய் ; மலவாய் . ஆந்திரதேசம் - தெலுங்கு நாடு . 
ஆசாபாசம் அவாக்கட்டு ; அன்பு ; ஆபத்து - இ ... ; துன்பம் ; இக் 
உலகப்ற் . 

கட்டு ; ஊறுபாடு . 
ஆசாமி ( உருது ) - ஆள் . 

அருவருப்பு ; பொய் ; 
ஆசாரம் ஒழுக்கம் ; வழக்கம் ; 4 " வு வைப்டோலி . 
நன்னாட ; துப்புரவு . 

ஆப்தம் - சன்பு ; நட்பு . 
ஆசியம் - எள்ளல் ; நகை ; சிரிப்பு : ஆமோ தித்தல் - உடன் வழி 
ஆசிரமம் - பள்ளி : பழி ; முனிவ பொழிதல் : மகிழ் .. 
(! h றையும் . 

ஆயத்தம் ( ஹித்தி , - முயற்சி ; 
ஆசீர்வாதம் - வாழ்த்துரை . 

பூனேபாடு . 
ஆசை - விருப்பம் ; அவா ; பற்று ; ஆயாஸம் - களைப்பு ; இளைப்பு ; 
வேட்லக ; விழைவு . 

பேர்வு : சியாவு ; மயக்கம் . 
புதுமை : வியப்பு ஆயுசு , ஆயுள் -வாழ்கள்; ஆண்டு . 

+ t ; படக்கலம் 
ஆஸ்தி - பொருள் ; செல்வம் . 
ஆஸ்திகன் - கடவுட் கொள்கை ஆரணியம் - காடு . 

ஆரம் - பூமாலை ; தொ.ைல்.. 


ஆபாசம் 


ஆச்சரியம் 


ஆயுதம் 


( 


இலகிமா ) 


அகரவரிசைச் சுருக்கம் 


கின்னம . 


ஆவசியம் 


ஆரம்பம் - துவக்கம் ; தொடக்கம் . இயமன் , எமன் கூற்றுவன் ; 
ஆராதனை - வழிபாடு . 

பலன் ; மறலி . 
ஆராதித்தல் - வழிபடுதல் . இரகசியம் - மறைபொருள் ; மறை ; 
ஆரியம் வடமொழி . 

அற்றம் . 
ஆரியர் - மிலேச்சர் . 

இரசம் - சாற ; மினகுர் . 
ஆரூடம் - முன்னறிதல் . 

இரசவாதம் - பொன்னாக்கல் . 
ஆரோகம் - ஏற்றுதல் . 

இரசாபாசம் - அருவருப்பு ; ஒழுங் 
ஆரோக்கியம் - நலம் ; நோயின்மை . 
லயம் - கோயில் . 

இரசிகன் - சுவைஞன் . 
ஆலிங்கனம் - தழுவல் . 

இரசித்தல் - சுவைத்தல் . 
ஆலோசனை - சூழ்ச்சி ; சூழ்தல் ; இரட்சித் கல் காப்பாற்றுதல் ; 
ஓர்வு ; எண்ணம் ; ஆராய்ச்சி . பாத்தல் ; ஓம்புதல் . 

கட்டாயம் ; முதன் இரணவைத்தியம் - புன்ம தத்து 
மை ! இன்றியமையாமை . 

வ ; சி.வைமருத்துவம் . 
ஆவலாதி - புறங்கூற்று ; புறந் இரதம் - தேர் , 
தூற . DA ; குறை .று + , 

இரத்தம் - குதி; செந்நீர் . 
ஆவேசம் - மருள் ; தெய்வு மேறல் ; இரத்தினம் - மாமணி ; செம்மணி , 
உட்புகல் ; பேய் , 

சம்பம் ஈர்வாள் . 
இகம் - இவ்வுலகம் ; இவ்விடம் ; 

இராகம் 

பண் ; அவா . 
இப்பிறப்பு . 

இர ஜஸ்ரீ - அரசதிரு . 
இக்கணம் - இப்போது . 

அரையன் ; மன்னன் . 
இச்சகம் - முமன் , 

இராஜதானி - அரசர் தலசர் . 
இச்சை -விடம் ; அவா ; விழைவு 
வா ; விழைவு ; இராசதம் 

இராசதம் - மனவெழுச்சி , 
வேட்கை . 

இராசி - ஓரை 
டங்கம் - உளி . 

இராச்சியம் - அரசியல் ; காடு 
இடபம் - எருது ; காளை ; ஏறு . ராணுவம் - போர்ப்படை ., 
இடம்பம் ஆரவாரம் ; வீண் 

இராத்திரி - இரவு ; கங்கல் . 
பொமை 

இருசால் - இறைட்டண திறை . 
இட்டம் , இஷ்டம் 

அன்பு ; இருடி - (பனிவர் ; தவ ; து டிவி , 
விருப்பம் . 

இதயம் - நெஞ்சம் ; 
இஷ்டன் - நண்பன் . 

உள்ள !! ; அன்பு . 
இதம் , ஹிதம் - இனிமை ; நன்மை ; இருது , ருது - பருவம் : மகளிர் 
அன்பு ற . 

We y : i . 
இதாம் - வேலு . அ = ! ல் ; அறிவு : இருதுமங்கள ஸ்நானம் பூப்பு 

* னீராட்டு . 
இதாதீதம் - நன்மைதீமை . 

இருது சாந்தி - புப்புக் கழிப்பு 
இந்திரியங்கள் - ஐபொறிகள் . 

இரேகை 

வரி , எழுத்து , க 
இமிசை - கடுந்துன்பம் ; வருத்தம் . 
இயந்திரம் - பொறி ; 

மறை ; இலகான் ( இந்துஸ் ) - கடி வானம் . 
மொழித்தகடு . 

இலகிமா 


இருதயம் , 


பனைம . 


P , 


மெம்: மை . 


வடசொல் தமிழ் 


( இலக்கம் 


சான் . 


- 


இலவுகிகம் 


- 


இலக்கம் - இலட்சம் ; எண் ; நூறா உதயம் - காலை ; விடியல் ; பிறப்பு ; 
யிரம் . 

வெளிப்படல் ; தோற்றம் . 
இலக்குமி திருமகள் ; அழகு உதரம் - வயிறு . 
செல்வம் . 

உதாரம் . உதாரகுணம் உள் 
இலஞ்சம் - கைக்கூலி ; கையுறை . வன்மை ; தண்ணளி; ஈகைத் 
இலட்சணம் - அழகு ; பார்வை . தன்.ை 
இலட்சியம் - குறிக் கோள் . 

உதாரணம் 

எடுத்துக்காட்டு , 
இலயம் , லயம் - ஒடுக்கம் ; அழிவு . 
இலவசம் - விலயின்மை . 

உதித்தல் - பிதற்றல் ; தோன்று 
இலவணம் - உப்பு . 

தன் . 
உலகியல் ; உலகப் உதிரம் - செந்நீர் : குருதி . 
( 8 க்கு . 

உத்தமம் - உண்மை ; மேன்மை . 
இலாகா ஆட்சி ; என் லை ; துறை . 

உத்தமி - கற்புடையவன் . 
இலாகிரி - வெறி ; . யக்கம் . 

உத்தரம் - மறயொழி . 
இலாடம் - காற்பரனை . 

உத்தரவு - கட்டளை . 
இலாபம் -ஊதியம் ; மிச்சம் ; பேறு . உத்தியோகம் - அலுவல் ; முயற்சி ; 
இலாபநஷ்டம் - கூடுதல் குறைதல் ; 

தொழில் . 
ஊதியமும் பொருட்கேடும் . உத்தேசம் கருத்து ; மதிப்பு : 
இலாயம் - குதிரைப் பந்தி . 

நக்ததைய . 
இலாவாதேவி - கொடுக்கல் வாங் உந்நதம் - உயர்ச்சி ; மேன்மை . 
+ c ; பண்டமாற்று . 

உபகரணம் - கொடுத்தல் ; உதவிப் 
இலிங்கம் கறி ; அடையாளம் . பொருள் ; கருவிப் பொருள் . 
இலேகியம் -டாதமருந்து ; இனகம் . உபகாரம் - வரவேற்பு ; முகமன் ; 
இலேசு மேலாடை . 

வேள் : - ண்மை . 
ஈசன் - தலைவன் ; அள்வோன் . உபதேசம் - அருண்மொழி ; அறி 
ஈசானம் - வடகீழ்ப்பால் . 

வுரை . 
ஈசுர நிச்சயம் - கடவுளுண்மை . 

உபத்தம் - கருவாய் . 
விருப்பம் . 

உபத்திரவம் - இடா ; 
ஈடணம் 

இக்கட்டு ; 
ஈநம் இழிவு ; 

துன்பம் ; வேருத்தம் ; தடை..... 
குறைபாடு ; 

உபநதி - கிளை வாறு . 
( றைவு . 
உக்கிரம் - கொடுமை : 

வெப்பம் : உப நய நம் - பூணூற்சடங்கு ; வழி 

த்துதல் ; மூக்குக்கண்ணாடி . 
கினம் ; ஊக்கம் ; மிகுதி . 

உபந்நியாசம் - சொற்பொழிவு. 
உக்கிராணம் - களஞ்சியம்; சரக் உபயோகம் - டய . 

உபவனம் - பஞ்சோல . 
உசிதம் - உயர்வு ; சிறப்பு ; மேன் உபாசனை - வழிபாடு ; உணக்கம் . 
;ை தகுதி ; ஒழுங்கு . 

உபாதி - நோய் ; ஒன்பர். 
உச்சந்தம் - தணிவு . 

உபாத்யாயன் சிரியன் ; கற் 
உச்சரிப்பு - எழுத் தோசை . 

பிப் ன் ; கணக்காயன் . 
உச்சி - மேடு ; முகடு . 

உபாத்தியாயினி - கட்டப்போள் ; 
ஷ்ணம் - வெப்பம் ; சூடு . 

ஆசிரியை. 


- 


6 : 


கயரோகம் ) 


அகரவரிசைச் சுருக்கம் 


உபாயம் - சூழ்ச்சி ; 

சூழ்ச்சி ; நொய்மை ; ஏனம் - பன்றி . 
எளிது ; சிறிது . 

ஐக்கியம் - ஒற்றுமை . 
உபேட்சை அசட்டை ; விருப் ஐச்வரியம் - செல்வம் ; திரு . 
பின்மை ; வெறுப்பு . 

ஐதிகம் - உலகுரை . 
உயிர்ப்பிராணி - உயிர்ப் பொருள் . ஓமம் - வேள்வி . 
உருக்குமணி - டொன் மணி . 

ஓளடதம் - மருந்து . 
உருசி - சுவை . 

ஓளபாசனம் 

- வேள்வித் தீயோம் 
உருத்திராக்கம் - சில மணி ; அக்கு புகை ; உணவொழி நோன்பு ; 
மணி , 

எரிதோம்பல் . 
உருபித்தல் - மெய்ப்பித்தல் 

கங்கணம் - காப்பு . 
உரொக்கம் - கைப்பணம் ; இருப்பு : கடகம் 

கடகம் .. வாள் , 
மொத்த இருப்பு . 

கட்சி , கக்ஷி - பக்கம் ; சார்பு . 
உரோகம் - நோய் ; ஒளியின்மை. கஷாயம் - மருந்துக் குடிநீர் 
உரோமம் - மயிர் ; முடி ; குஞ்சி . கடினம் - வன்மை ;. கடுமை வருத் 
உலகப்பிரசித்தி - எங்கும் பரந்த கம் ; கொடுமை . 
1.கழ் . 

கடூரம் - கொடுமை. 
உலோகம் - உலகம் ; வெள்ளி ; கஷ்டம் - துன்பம் ; வருத்தம் . 

பொன் ; செம்பு முதலியன . கஷ்டசாத்தியம் - அரிதின் முடிவது . 
உலோபம் - ஈயாமை ; இவ றன்மை ; கணபதி - பிள்ளையார் . 
கடும்பற்றுள்ளம் . 

கணிதம் - கணக்கு . 
உல்லாசம் - மகிழ்ச்சி ; விளையாட்டு ; கண்டம் நீலப்பிரிவு : 

பிரிவு ; 
உன்ளக்களிப்பு 

துண்டு : கட்டி ; மிடறு ; கழுத்து . 
உற்சவம் - திருவிழா; திருநாள் , கண்டனம் மறுப்பு . 
ஊகித்தல் - தினைத்தல் ; ஓர்தல் . 

கண் திருஷ்டி - கண்ணேறு ; கண் 
ஊநம் - குறைவு ; இழிவு , 

ணெச்சில் . 
ஊர்ச்சிதம் - உறு கி ; நிலைப்படுதல் , 
எக்கியம் 

கதம்பம் - கூட்டம் ; மணப் பொருட் 
வேள்வி . 

கூட்டு . 
எசமானன் தலைவன் ; முதல்வன் . 

கநகம் - பொன் . 
எதார்த்தம் - உறுதி ; உண்மை . 
எதேச்சை - விருப்பப்படி . 

கந்தமூலம் - கிழங்கு : 
எவ்வதம் , யௌவனம் 

கந்தம் மணம் ; நாற்றம் . 
இளமை ; 

கத்துகம் - குதினர ; பந்து , 
ஏகதேசம் - ஒருபால் ; ஒப்புடை ; 

கந்மஷம் - அழுக்கு ; தீவினை . 
சறு ான்மை 

கந்நிகை - மணமாகாதவள் ; இளம் 
ஏகம் - ஒன்று : தனிமை. 

பெண் . 
ஏகாங்கி - தனியன் ; துறவி . 

கபம் - கோழை . 
ஏகாதிபத்தியம் - தனியரசாட்சி கபோதி - குருடன் . 
ஏகாந்தம் - தனிமை ; ஒரு முடிவு . 

கமலம் - தாமரை . 
ஏடணை - விருப்பம் 

கம்பீரம் - செருக்கு ; உயர் தோற்றம் ; 
ஏதம் - குற்றம் ; துன்பம் ; தீங்கு . பெருமை ; ஆழம் . 
ஏது - காரணம் . 

கயரோகம் எலும்புருக்கி நோய் . 


வடசொல் தமிழ் 


கயிலாசம் 


கயிலாசம் , கயிலாயம் - சிவப்பேறு ; கிரகம் 

கிரகம் - வீடு ; கோள் ; பற்று கல் ; 
நொடித்தான் மலை . 

பிடிப்பு . 
கரகோஷம் - கைதட்டுதல் . 

கிரகஸ்தம் - இல்லற நிலை . 
கருடன் கஇழன் . 

கிரகித்தல் - பற்றுதல் ; இழுத்தல் ; 
கருணை - அருள் ; இரக்கம் . 

கவாதல் ; உணர்தல் . 
கருத்தா , கர்த்தா - தலைவன் : வினை கிரந்தம் - நூல் . 
முதல் ; ஆக்கியோன் ; நூலாசிரி கிரமம் - ஒழுங்கு ; முறைமை . 
யன் . 

கிரயம் விலை . 
கருமம் - வினை ; தொழில் . 

கிரா தன் - குறவன் ; வேட்டுவன் . 
கர்க்கடகம் நண்டு . 

கிராமம் - சிற்றூர். 
கர்ச்சனை - முழக்கம் . 

கிரியை - தொழில் ; செயல் ; வினை ; 
கர்ப்பக்கிரகம் - அகநாழிகை ; திரு சடங்கு . 
உள் நாழிகை. 

கிரீடம் - முடி . 
கர்ப்பவதி - சூலி . 

கிருஷி - பயிர் ; 

உழவு ; 
கர்வம் - செருக்கு . 

* சய்கை . 
கலசம் - படம் , 

கிருஷ்ணபக்ஷம் - தேய் பிறை . 
கலாசாலை கல்லூரி. 

கிருபை - அருள் ; இரக்கம் . 
கலியாணம் - மணம் ; மன்றல் . கிருமி - பூச்சி ; புழு . 
கவி - செய்யுள் ; பாவலன் ; பாட்டு . கிலம் - அழிவு . 
கவுளி - பல்லி . 

கிலேசம் - அச்சம் ; கவலை ; துன்பம் . 
கனம் - சுமை ; பளுவு . 

கீணம் , க்ஷணம் - கேடு ; சிதைவு . 
காசம் - ஈளைநோய் ; இருமல் நோய் . 

கீதம் - இசை இசைப்பாட்டு . 
காஷாயம் - காவி . 

கீர்த்தி - புகழ் ; இசை . 
காஷ்டம் - விறகு . 

குக்குடம் - கோழி . 
காயம் - உடல் ; யாக்கை ; வான் . 

குலசம் - நலம் : நன்மை . 
செய்பவன் . 

குஞ்சரம் - யானை . 
காரியதரிசி - அமைச்சன் ; 

குஷ்டம் - தொழுகோய் ; பெரு 

நோய் , 
லாளன் . 
காரியஸ்தன் - செயலாளன் . 

குணம் - இயல்பு . 
காலக்கிரமம் - கால ஒழுங்கு . 

குதூகலம் - பெருங்களிப்பு ; பெரு 

மகிழ்ச்சி . 
காலச்சேபம் வாழ்க்கை ; 

நாட் குபேரன் - பெருஞ் 

செல்வன் ; 
சழித்தல் , 

செல்வக்கடவுள் . 
காளம் கருமை ; முகில் . 

குமரி , குமாரி - நங்கை, மணமாகாப் 
கிஸ்தி ( இந்துஸ் ) - திறை . 

பெ : பதல்வி ; மகள் . 
கிஞ்சுகம் - கிளி . 

கும்பகோணம் குடமூக்கு . 
கிடாரம் - கொப்பரை .. 

கும்பாபிஷேகம் - குடமுழுக்கு . 
கியாதி - புகழ் , பேன்மை , 

கும்பம் - குடம் . 
கிரகசாரம் - கோள் நிலை ; கோட் குருபக்தி - ஆசானிடத்தன்பு , குரு 
சாரம் , 

வினிடத்தன்பு . 
கிரகணம் - பற்றுதல் ; பிடித்தல் . குரூபி - உருவிலி ; அழகிலி . 


காரகன் 


- 


சந்தர்ப்பம் ) 


அகரவரிசைச் சுருக்கம் 


. 


குரூரம் - கொடுமை ; அஞ்சாமை ; சங்கடம் - நெருக்கம் ; துன்பம் ; 
தறுகண் ; ஈரமின்மை . 

கேடு ; வருத்தம் . 
ரோதம் - உட்பகை ; சினம் . சங்கதி - செய்தி . 
குலஸ்திரீ - குலமகள் . 

சங்கமம் 

ஆறு கடலோடு உடு 
குன்மம் - சூக ; வயிற்றுவலி. மிடம் : கூடுகை ; இயங்குகணைப் 
கூசுமாண்டம் - பூசுணி . 

பொருள் ; -அசைவன . 
கூபம் - கிணறு ; கூவய் . 

சங்கற்பம் - நினைப்பளவு . 
கூர்மம் - ஆமை . 

சங்காரம் - அழித்தல் . 
கேலி - படி : இகழ்ச்சி , 

சங்கிராத்தி - திங்கட்பிறப்பு ; ஒன் 
கைங்கரியம் - தொண்டு ; L! E 

றினின்று 

பிறிதொன்றின் கட 
கோஷ்டம் - கூட்டடம் ; மணப் 

செல்லல் . 
பொருள் ; பேரொலி . 

சங்கீதம் - இசை . 
கோஷம் - முழக்கம் . 

சங்கேதம் - குறியீடு ; பினைவு . 
கோஷ்டி - கூட்டம் .. 

சங்கை - எண் ; ஐயம் ; அச்சம் . 
கோதண்டம் - வில் . 

சங்கோசம் - கூச்சம் ; வெட்கம் ; 
கோத்திரம் - குலம் ; குப்பு ; மரபு . உட்குதல் . 
கோமயம் - ஆனீர் . 

சச்சிதானந்தம் - உண்மையறிவின் 
கோரம் - கொடுமை ; அச்சம் . 

பம் 
சகசம் - இயற்கை ; ஒற்றுமை . சஞ்சலம் - கலக்கம் ; கவலை ; துன் 
சகடம் , சகடு - வண்டி . 

ப : 1 ; அசைவு . 
சகலம் - எல்லாம் . 

சஞ்சிதம் - ஈட்டியது ; எஞ்சியது . 
சகலர் - மும்மலக்கட்டினர் . சடுதி , சடிதி இந்துஸ் ) - விரைவு . 
சகவாசம் - 

- கூடவிருத்தல் ; உட சஷ்டியப்தபூர்த்தி அராபதா 
னுறைதல் ; பழக்கம் ; சேர்க்கை ; பண் : - நிறைவு . 
கட்பு . 

சட்சு 
சகன் - தோழன் ; கூட்டாளி . சண்டித்தனம் - முருட்டுத்தன்மை . 
சகாயம் - உதவி ; 
உதவி ; துணை ; பம் ; 

நயம் ; சதா 

எப்பொழுதும் 
நன்மை ; மலிவு ; பயன் . 

சதானந்தம் இடையறாவின்பம் . 
சகித்தல் - பொறுத்தல் , 

சதுரம் - அறிவுடைமை ; திறமை ; 
சகுனம் - கு . 

நம்பக்கம் 
சகோ தரன் - உடன் பிறந்தான் ; சத்தம்- ஓசை ; ஒலி ; சொல் ; எழு . 
தமையன் ; தம்பி . 

சத்தியம் - உண்மை; ஆணை ; மெய் , 
சகோதரி உடன் பிறந்தாள் ; 

பிறந்தாள் ; சத்திரம் - உணவுச் சாலை ; ஊட்டுப் 
தமக்கை ; தங்கை . 

ரை ; சாவடி ; தடை . 
சகோதரம் - விலா மகிப்புள் . சத்துரு - பகைவன் . 
சக்கரம் - உருளை ; வட்டம் . 

சத்துவம் - விறல் ; மெய்ப்படுதல் . 
சக்கரதரன் - திருமால் . 

சந்ததம் - எப்பொழுதும் . 
சக்கரவர்த்தி - தனியரசாள்வோன் ; சந்ததி - வழிவழி ; பிள்ளை ; எச் 
மன்னர் மன்னன் ; அரசாக்கா சம் ; கால்வழி . 

சந்தர்ப்பம் சமயம் : அற்றம் 
சக்தி - ஆற்றல் ; வல்லமை ; வலி . (நேரம் . 


கண் . 


சன் . 


கஉ 


வடசொல் தமிழ் : 


[ சந்தியாவந்தனம் 


றவி . 


ச UH , சபை - 


சந்தியாவந்தனம் - காலை மாலை சமேதம் - கூட இருத்தல் . 
வழிபாடு . 

சம்சாரம் - குடும்பம் . 
சந்திரன் - திங்கள் : தண்கதிர் ; சம்பத்து - செல்வம் . 
* வு ; பதி ; அம்பு லி ; பிறை . 

சம்பந்தம் -உதவு : பற்று ; இயைபு : 
சந்து - மூடுக்கு ; இயங்சம் உயிர் ; 

சார்பு ; தொடர்பு ; பொருத்தம் . 
தூது ; பினப்பு ; பொருத்து ; 
இரண்டு ; மூட்டு . 

சம்பவம் - நிகழ்ச்சி ; செயல் . 
சந்துஷ்டி - மகிழ்ச்சி .. 

சம்பாஷணை - உரையாடல் . 
சந்தோஷம் - மகிழ்ச்சி ; உவகை ; 

சம்பாதித்தல் - ஈட்டல் ; தேடல் ; 
களிப்பு . 

தொகுத்தல் . 
சந்நிதி , சந்நிதானம் - திருமுன் , சம்பிரதாயம் - தொன்று தொட்ட 
சந்நியாசம் - துறவு ; துறவறம் . 

வழக்கு ; . முன்ஞேர் நடை : 
சந்நியாசி - 

பண்டை. முறை . 
சபதம் - வஞ்சினம் ; ஆணை . சம்பூரணம் - நிறைவு . 
சபம் , ஜெபம் - உருவேற்றல் சம்மதம் - உடன்பாடு ; ஒப்பு .. 

அவை ; மன்றம் ; கழ சம்ரக்ஷணை - பாதுகாப்பு . 
கம் ; அரங்கம் . 

சயநம் - படுக்கை , உறக்கம் . 
சமஸ்கிருதம் - நன்ரீகச் செங்கப் சயம் , ஜெயம் - வெற்றி . 
பட்டது ; வடமொழி 

சயிலம் - மலை . 
சமத்தன் , சமர்த்தன் உல்லவன் ; சரசம் -இனிய பண்பு : இனிய வினை 
திறமையாளன் . 

யாட்டு . 
சமத்துவம் - ஒத்த உரிமை ; ஒன்று சரசுவதி - கலைமகள் ; நாமகள் , 
படல் . 

சரணம் - அடைக்கலம் ; வணக்கம் ; 
சமயம் - பொழுது ; நேரம் ; காலம் . கால் ; திருவடி . 
சமயோசிதம் - காலப் பொருத்தம் ; சரணாகதி - புகலடைதல் ; அடைக் 
தக்கநேரம் . 

கலம் புகுதல் . 
சமரசம் - பொது ; வே பாடின்மை , சரணாரவிந்தம் - திருவடித்தாமரை . 
சமாசம் - கழகம் ; கூட்டம் . 

- மாலை ; அம்பு . 
சமாசாரம் - செய்தி . 

சரவணம் - நாணல் ; பொய்கை . 
சமாதானம் - அமைதி ; இணக்கம் ; சரிதம் , சரித்திரம் - வரலாறு . 

தணீவு ;உடன்பாடு ; தக்கவிடை. சரீரம் - உடல் ; டாக்கக : மெய் . 
சமாதி - அமைதி ; பிணக்குழி ; சர்ப்பம் - பாம்பு . 
பேசாதிருத்தல் ; இறப்பு 

சருமம் - தோல் . 
சமாதம் - உவமை ; ஒப்பு ; இணை . சருவம் - எல்லாம் . 
சமிக்ஞை - குறிகாட்டல் . 

சரோசம் - தாமரை . 
சமீபம் - அருகு ; அண்மை ; மருங்கு . சர்வகலாசாலை - பல்கலைக் கழகம் .. 
சமுகம் - கோ ; திருமுன் . 

சர்வமானியம் - இறையிலி . 
சமுச்சயம் , சம்சயம் 

கூட்டம் ; சர்வேஸ்வரன் - எப்பொருட்கும் 

இறைவன் . 
சமுதாயம் , சமூகம் - கூட்டம் , 

சலசம் - தாமரை . 
சமுத்திரம் - கடல் . 

சலசந்தி - கடலீணைக்கால் . 


t 


சித்திரம் ) 


அகரவரிசைச் சுருக்கம் 


கக . 


சாகை - 


சலசாட்சி - தாமரைக்கண்ணி . சாந்திரம் - தெருக்கம் ; திங்கட் 
சலம் , ஜலம் - நீர் . 

டொடர்புடையது . 
சலதோஷம் - நீர்க்கோவை . சாபம் - தீமொழி ; வசவு ; வில் . 
சலநம் - அசைவு . 

சாமார்த்தியம் - வல்லமை ; திறமை ; 
சல்லாபம் - உரையாடல் . 

. 

கறுபாடு . 
சவம் - பிணம் . 

சாமான் பொருள்கள் ; தட்டு 
சனம் , ஜனம் - மக்கள் , நரல் . 

பட்டுகள் . 
சனனம் , சன்மம் - பிறப்பு . 

சாமி . சுவாமி - கடவுள் : தவைன் ; 
சனி காரி . 

அடிகள் . 
சன்மார்க்கம் - நன்னெறி . 

சாமீப்பியம் - சிவனருகிருப்பு . 
சன்மானம் - பரிசு , 

சாயை - நிழல் . 
சன்னல் - பலகணி ,, 

சரயுச்சியம் - சிவப்பேறடைவு 
சாகரம் - கடல் . 

சாரதி - வலவன் . 
சாக்கிரதை - விதிப்பு ; உன்னிப்பு ; 

விதிப்பு ; உன்னிப்பு ; சாராம்சம் - சிறந்த பகுதி . 
எச்சரிக்கை . 

சாரீரம் - இனிய குரல் ; இன்னிசை ; 
சாக்கிரம் - கனவு . 

உடற்றொடர்பு 
தங்குமிடம் ; வீடு . 

சாரூபம் - சிவனுருவம் . 

. 
சரசனம் - முறி . 

சாலோகம் - சிவவுலகு . 
சாசுவதம் - அழியாமை ; அசையா சாவகாசம் - ஒழிவு ; ஓய்வு ; வசதி ; 
* ; உறுதி ; வீடு பேறு 

விரைவின்மை . 
சாடி - தாழி . 

சாவதா நம் - ஒழிவு ; ஓய்வு 
சாட்சி - சான்று ; கரி . 

உன்னிப்பு . 
சாஷ்டாங்கம் - எட்டுறுப்பு . சிகரம் - தலை ; மலை ; உச்சி ; முகடு ; 
சாதகம் - பயற்சி ; பிதந்தநாட் 
குறிப்பு ; உ.தவி : காரியங் 

சிகிச்சை , சிகித்சை - மருத்துவம் ; 
கைகூடல் . 

பரிகாரம் ., 
சாதம் - சோறு . 

சிகை - குடுமி ; கூந்தல் . 

சிங்கம் , சிம்ஹம் - அரிமா ; ஏறு . 
சாதனம் - கருவி ; இடம் ; பயிற்சி ; 

சிங்காசநம் - அரியணை . 
உறு திமறி ; அடையாளம் ; 

சிங்காரம் - ஒப்பனை ; திருத்தம் ; 
முயற்சி கைகூடல் . 
சாதாரணம் - பொது . 
சாதி - இனம் ; குலம் ; வகுப்பு . 

சிங்குவை - வாய் . 

சிசு - கழந்தை ; மகவு . 
சாதித்தல் - திலை சிறத்தல் . 

சிசுருஷை - டணிவிடை 
சாதியாசாரம் - குல ஒழுக்கம் . சிட்சை , சிக்ஷை கற்பித்தல் ; 
சாது - சஜவி . 

கள்வி பயிற்றல ; ஒறுத்தல் . 
எதுரியம் - திறமை ; வன்மை . 

சிருட்டி , சிருஷ்டி - படைப்பு : 
சாத்திரம் - கலை ; நூல் . 

, 

சித்தம் உள்ளம் ; நீ கனவு ; 
சாத்மிகம் , சாத்துவிகம் - அமைதித் 
தன்மை . 

சித்தி - பேறு ; ஆக்கம் . 
சாந்தம் - அமைதி ; .ெ ! " , சித்திரம் - ஓவியர் ; படம் . 


குண்டு . 


சா 


வடசொல் தமிழ் 


( சித்திரவதை 


- 


சித்திரவதை - வன்கொலை . 

சீவகாருண்யம் உயிர்களிடத் 
சிநேகம் , சிநேகிதம் 

நட்பு ; தன்பு ; அநள் ஒழுக்கம் . 
கேண்மை 

சீவனம் - பிழைப்பு . 
சிரஞ்சீவி - நீடுவாழ்வோன் . 

சீவியம் - வாழ்கான் பிழைப்பு ; 
சிரத்தை அன்பு : முதன்மை ; வாழ்க்கை . 
உளத்திட்பம் ; விருப்பு . 

சுகந்தம் - நறுமணம் . 
சிரம பரிகாரம் - துன்ப நீக்கம் . சுகம் - நலம் ; இன்பம் . 
சிரமம் - துன்பம் ; தொல்லை . சுகாதாரம் - நல்வழி . 
சிரவணம் - கேள்வி . 

சுகிர்தம் - நன்மை . 
சிரார்த்தம் - இறக்கநாட் கடன் . சுக்கிரவாரம் - வென்ளிக்கிழமை . 
சிருட்டி - படைத்தல் . 

சுக்கிலபக்ஷம் - வளர் பிறை . 
ஸ்திரீ தனம் , ஸ்ரீதனம் - மகளுக் சுக்கிலம் - வெண்ணீர் ; வெண்மை . 
குக் கொடுக்கும் கொடை ; சுதந்திரம் - உரிமை . 
மகட்கொடை . 

சுதேசம் - தாய்நாடு . 
ஸ்ரீமத் - திருவாளர் . 

சுத்தம் - தூய்மை ; துப்புரவு . 
ஸ்ரீலஸ்ரீ மறைத்திருவாளர் . 

சுந்தரம் - அழகு . 
சிரேஷ்டம் - சிறப்பு . 

சுபாவம் - தன்மை ; இயற்கை ; 
சிரேஷ்டன் - தலைவன் ; மூத்தோன் இயல்பு . 
சிலாகித்தல் - புகழ்தல் . 

சுயபாஷை - தாய்மொழி .. 
சிலாக்கியம் - மேன்மை ! கன்மை . சுபிக்ஷம் - செழிப்பு . 
சிலேட்டுமம் - சளி ; கோழை . சுயம்வரம்- தான் விரும்பும் மணம் . 
சிவிகை - பல்லக்கு . 

சுயார்ச்சிதம் 

தேடிய 
சிற்பம் கற்றச்சு . 

பொருள் . 
சின்னம் - அடையாளம் . 

சுயேச்சை - தன் விருப்பம் . 
சின்ன பின்னம் உருக்குலைவு . சுரஸம் - முறித்த சாறு . 
சீக்கிரம் - விரைவு ; ஒல்லை ; கடி . 

சுரம் - காய்ச்சல் ; வெப்பு நோய் . 
சீடன் - மாணாக்கன் . 

சுருதி - குரல் , 

சுலபம் - எளிது . 
--அழிவு காலம் ; மழுக் 

சுவதத்திரம் - உரிமை , 
சீதபேதி - வயிற் றளைச்சல் . 

சுவர்க்கம் - பறக்கம் : பேரின்பவீடு . 
சீதம் , சீ தனம் - குளிர்ச்சி . 

சுவர்ணம் - டொன் . 
சுவாசகாசம் 

இளைப்பிருமல் . 
சீதோஷ்ணம் - தட்பவெப்பம் , 

சுவாசம் - மூச்சு ; உயிர்ப்பு . 
சீமந்தம் - சூல்காப்பிடுஞ் சடங்கு . 

சுவாதிஷ்டானம் - கொப்பூழ் . 
சீமந்த புத்திரன் - தலைமகன் . 

சுவீகாரம் - தன தாக்குதல் . 
சீமந்தினி - பெண்மகள் . 

சுவேதம் - வெண்மை . 
சீரணம் - செரித்தல் ; பழுது . சுழுத்தி - உறக்கம் , 
சீர்ணோத்தாரணம் - பழுது பார்த் சூக்குமம் - நுண்மை; 

சூசிகை - ஊரி ; யான ; துதிக்கை . 
சீலம் - ஒழக்கம் . 

சூதகம் - தீட்டு . 
சீவசெந்து - உயிர்ப்பொருள் . 


தான் 


சீன தசை 


. 


கல் , 


சூரணம் 


தூள் . 


தரா 


அகரவரிசைச் சுருக்கம் 


மகள் 


மெய் 


கல் . 


சூரியன் ஞாயிறு ; பகலவன் ; சௌபாக்கியவதி 

சௌபாக்கியவதி - செல்வி ; திரு 
கதிரவன் ; பரிதி ; என்றூழ் ; 
கனலி ; 

எல்லோன் ; 3 பயி சௌரமானம் , சூரியமானம் - L! 
சீலான் ; வெய்யோன் . 

வழியளவு 
சூலம் - வேல் , 

ஞாதி - சுற்றம் . 
சூன்யம் - பாழ் ; இன்மை ; இல் 

இல் ஞானம் அறிவு ; கல்வி ; 
பொருன் . 

யுணர்வு ; அருளறிவு . 
சேஷம் - எச்சில் ; மிச்சம் . 

ஞாபகம் - நினைவு . 
சேஷ்டன் - தமையன் ; மூத்தோன் . தகநம் - எரித்தல் , சுடுதல் . 
சேஷ்டை 

குதம்பு ; தமக்கை ; தக்கணம் - உடன் ; தெற் . 
அக்காள் . 

தசாவதாரம் - பத்துப் பிறப்பு . 
சேத்திரம் - திருக்கோயில் ; திருப் தயை , தசா - ஊன் ; புலால் . 

தட்சிணாமூர்த்தம் 

குருவடி வாம் ; 
சேமம் - நலம் ; காவல் ; புதையல் .. 

25 பதக்க வுள் . 
சேவகன் காவற்காரன் ; போர் தட்சினை , தக்கணை - காணிக்கை . 
மறவன் . 

தண்டனை ஒறுப்பு ; ஆணை ; 
சேவித்தல் தொழுதல் ; வணங் கட்டளை . 

ததாஸ்து - அப்படியேயாகட்டும் . 
சேனாதிபதி - படைத் தலைவன் ; 

தலைவன் ; ததியோதநம் - தயிர்ச்சோமறு . 
சேனைத்தலைவன் . 

தத்தம் - கொடுத்தல் , ஈகை . 
சைந்யம் - படை . 

தத்துவம் உண்மை ; 

மெய் ; 

பொருளியல் உண்மை. 
சைலம் - மலை . 
சொஸ்தம் - நலம் ; குணம் . 

தம், தனம் - செல்வம் ; பொருள் ; 

கொங்கை . 
சொப்பனம் - கனவு . 
சோதரன் - உடன் பிறந்தான் . 

தநவாள் - செல்வன் . 
சோதனை - ஆராய்ச்சி ; ஆய்வு ; 

ஆய்வு ; தந்தம் - பல் . 

தந்தி - கம்பி ; மின் செய்தி ; ஆண் 
சோதி , ஜோதி - ஒளி விளக்கம் . 

Urrilar , 
சோதிடர் , சோசியர் - கோள் தந்திரம் - சூழ்ச்சி ; நூல் . 
நூலார் ; காலக்கணிதர் ; குறிப் 

தபசு , தவசு - தபம் . 
பாமா . 

தபால் ( இந்துஸ் ) - அஞ்சல் . 
சோத்திரம் - செவி . 

உடுக்கை . 
சோபித்தல் - ஒளிர்தல் ; விளங்கல் . தமாஷ் ( இந்துஸ் , - பகடி ; 
சோமன் - திங்கள் ; மதி . 

யாட்டு . 
சோமவாரம் - திங்கட்கிழமை . தம்பதி - கணவனும் மனை வியும் . 
சோலி தெலு ) - வேலை ; தொழில் , தம்பம் , ஸ்தம்பம் - தூண் . 
சௌகரியம் - நலம் ; எளிது . 

தயவு , தயா , 

தயா , தயை 
சௌக்கியம் - நலம் ; மகிழ்ச்சி . 

இரக்கம் ; கண்ணோட்டம் . 
சௌஜன்யம் - நல்லிணக்கம் . தயிலம் - எண்ணெய் . 
சௌந்தரம் - அழகு . 

தரா - நிலம் , வையகம் . 


தேவு . 


தமரகம் 


அன்பு ; 


வடசொல் தமிழ் 


( தராசு , திராசு 


மன்மை . 


தாகம் 


தராசு , திராசு துலாக் கோல் ; தியானித்தல் - நினைத்தல் ; வழி 

விறைகோல் , 
தரிசனம் - காட்சி ; பார்வை , கண். திரம், ஸ்திரம் - நிலை ; உறுதி . 
தரித்தல் - அணிதல் , பூணல் ; திரயம் - மூன்று 

உடுத்தல் ; மேற்கொள்ளல் . திரவியம் - பொருள் ; செல்வம் , 
தரித்திரம் வறுமை ; எளிமை ; திரா தகம் - செய்நீர் ; சாரம் 

கல்குரவு ; மிடி ; இன்மை . திராட்சை - கொடி முந்திரி , 
தருக்கம் - அளவை ; அளயை நூல் . திரி , ஸ்திரீ - பெண் . 
தருணம் - வேகா ; பொழுது . திருட்டாந்தம் - சான்று ; எடுத் 
தருமம் - அறம் . 

திக்காட்டு ; மேற்கோள் . 
தலம் , ஸ்தலம் - இடம் ; கோயில் : திருப்தி - மன நிறைவு ; திருத்தி ; 
பதி . 

* மைவு ; சால்வு . 
தலயாத்திரை திருக் கோயிற் திரோபவம் - மறைத்தல் . 

பணம் ; திருக் கோயிற் செலவு . திலகம் - பொட்டு . 
தற்சமயம் இப்போது ; இவ் திவ்வியம் - நேர்த்தி ; இனிமை ; 
வேளை . 

விடாய் : நீர்வேட்கை . தினசரி - நாடோறும் . 
தாசன் - அடியான் ; அடிமை . தீபஸ்தம்பம் - விளக்குத் தண்டு ; 
தாட்சணியம் - கண்ணோட்டம் . 

நலங்ரை விளக்கம் . 
தாநம் , ஸ்தா நம் - இடம் ; இருக் தீபாராதனை ஒளியால் வழி 

படுகை . 
தாபரம் , தாவரம் நிலையியற் தீரம் - கரை 
பொருள் ; விற்பன ; அசையாப் 

தீரன் - திண்ணியன் ; ஆண்டகை ; 
பொருள் . 

திமாைளன் . 

தீர்க்கதரிசி - முக்கால 
தாபித்தல் - நிறுவுதல் ; காட்டல் ; 

வுணர் 

வினன் ; மெய்க்காட்சியாளன் . 
நில சிறுத்தல் . 

தீர்க்கம் - தெளிவு . 
தாமசம் , தாமதம் தாழ்த்தல் ; தீர்த்தம் - புனிதநீர் ; திருக்குளம் 
அட்டி ; மயல் . 

தீவாந்தரம் - தீவு ; வெளி . 
தாமம் - கயிறு ; மாலை . 

தீவிரம் - வீரைவு . 
தாம்பரபரணி : பொருகை . 

துக்கம் - துன்பம் ; பரிவு ; கவலை ;; 
தார தம்மியம் - ஏற்றத்தாழ்வு . 

நெத்தம் ; துயாம் . 
தாற்பரியம் - கருத்துகர. 

துஷ்டன் தீயவன் ; 

பட்டி ; 
ஈகை ; காடை . 

வம்பன் . 
தானியம் - கூலம் . 

துதி , ஸ்துதி - வணக்கம் , வழுத் 
திடம் - வன்மை ; உறுதி . 

கரை . 
திட்டி , திருட்டி - கண் ; பார்வை ; துரிதம் - விரைவு . 
கண்ணேறு . 

துரியம் - பேருறக்கம். 
திதி - காத்தல் . 

துரியாதீதம் - உயிர்ப்படக்கம் . 
திநம் , தினம் - நாள் ; ஞான்று . துரோகம் - இரண்ட கம் , வஞ்சனை . 
தியாகம் - கொடை 

துவசம் - கொடி . 


கை . 


தானம் 


கன 


நிதி ] 


அகரவரிசைச் சுருக்கம் 


தவதானியம் 


வகைத் 


தேயு 


துவாரம் - வாயில் ; புழை ; துளை . நந்தர் - இடை யர் . 
துவேஷம் - பகை ; வெறுப்பு . நந்தவனம் , நந்தனவனம் 
தூஷணை - இகழ்ச்சி ; பழி ; பழிச் தோட்டம் ; பூங்கா . 
சென் . 

நபர் ( அராபி ) - ஆள் . 
தூதர் - ஒற்றர் ; வேவுகாரர் . நமஸ்காரம் உணக்கம் . 
தூபம் 

தயம் - நன்மை . 
தூபி , ஸ்தூபி - மூடி ( கோயில் நயனம் - கண் . 
முதலியவற்றின் முடி . ) 

நரகம் - நிரய ; அளறு . 
தூர திருஷ்டிக் கண்ணாடி - தொலை நரன் - மனிதன் . 
நோக்காடி . 

நர்த்தனம் - கூத்து . 
" தூரம் - சேய்மை ; தொலைவு ; நவக்கிரகம் - ஒன்பது கோள் . 
எட்டாக் கை . 

ஒன்பது வகைத் 
தூலம் - பாமை . 

கவதம் . 
தேகம் - உடல் ; யாக்கை ; மெய் . நவ நீதம் - வெண்ணெய் . 
தேகவியோகம் - சாக்க டு . 

நவீனம் - (பதுமை . 
தேகாப்பியாசம் - உடற்பயிற்சி . நாகம் - பம்பு . 
தேசசு - ஒளி . 

நாசம் - அழிவு ; கேடு . 
தேசம் - 5 டு . 

நாசி - மூக்கு . 
அனல் , 

நாஸ்திகள் - தெய்வமில் கொள் 
தேவபக்தி , தெய்வபக்தி - க ...வுட் கைடான் , 
கடவுளிடத்தன்பு ; நாதம் ஒலி ; 

ஓசை ; செய் பால் ; 
தெய்வநேயம், 

செந்நீர் . 
தேவன் - இறைவன் ; தக வன் . நாதன் - தலைவன் . 
தவஸ்தானம் - கடவுள் நிலையம் ; நா நாவிதம் - பலவகை . 
கோவில் . 

நாபிதன் , நாவிதன் மயிர்வினை 
தேவாதீனம் - கடவுட்செயல் . ஞன் . 
தேவி - இறைவி ; அரசி ; தலைவி . நாமம் - பெயர் , 
தைரியம் - 

திட்பம் ; நாயகன் - தலைவன் . 
ஆண்மை ; ஊக்கம் . 

தலைவி . 
தைலம் - எண்ணெய் . 

நாராசம் - இருப்பாணி . 
தொக்கு - மெய் . 

நாரிகேளம் - தேங்காய் . 
தோடம் , தோஷம் - குற்றம் . நிக்கிரகம் - சுழிக்கை ; ஒழிப்பு . 
தோத்திரம் - வாழ்த்து ; வழுத்து . நிசம் - உண்மை ; மெய் . 
நகல் அராபி ! - படி . 

நிசி - இரவு . 
தகுலம் - கீரி . 

நிச்சயம் - உறுதி ; மெய் ; துணிவு ; 
நடராஜமூர்த்தி , நடராஜன் திண்ணம் ; தேற்றம் . 
கூத்தா ; அம்பலவாணன் . 

நிஷ்டூரம் - கொடுமை. 
நட்சத்திரம் 

வெள்ளி ; நிதரிசனம் - கண்கூடு . 
தாள் . 

நிதானம் - மதிப்பு . 
தட்டம் , நஷ்டம் - கேடு ; இழப்பு . 

செல்வம் ; வைப்பு ; 
நதி - ஆறு ; டாறு . 

சடாள். 


நாயகி 


மீன் ; 


நிதி 


வடசொல் தமிழ் 


( நித்தியம் 


சேறு 


பசு - 


ஆ ; உயிர் . 


நித்தியம் காடோறும் ; எப் பகவன் , பகவான் 

கடவுள் 
பொழுதும் ; அழியாமை . 

பெருமான் . 
தித்திரை - தூக்கம் ; துயில் ; பகிஷ்காரம் - விலக்கு. 
உறக்கம் ; கண்படை . 

பகிரங்கம் - வெளிப்படை , 
திந்தனை - இகழ்ச்சி ; பழிப்பு . பக்குவம் - தகுதி ; நிலை 
திபத்தனை - கட்டுப்பாடு ; உறுதி ; பங்கஜம் - தாமரை; மூனரி . 
ஏற்பாடு . 

பங்கம் 

குறை , பழுத 
நிபுணர் - தேர்ந்தவர் ; வல்லவர் . குற்றம் . 
நிமிஷம் நொடிப்பொழுது ; பசார் ( பார்சி ) - சந்தை ; அங்காடி . 

நொடி , 
நிமித்தம் - குறி ; காரணம் ; பச்சாத்தாபம் - கண்ணோட்டம் ; 
பொருட்டு ; அடையாளம் . 

கழி விரக்கம் . 
நியதி - ஊழ்; செய்கடன் ; முறை ; பஞ்சபாதகன் - ஐம்பெருங்குற்றத் 
ஒழுங்கு பிறழா கிழிச்சி . 

தான் . 
நியமம் - ஒழுங்கு ; முறை ; தெறி ; பஞ்சாட்சரம் - ஐந்தெழுத்து . 
நாட்கடன் . 

பட்சணம் - திண்பண்டம் . 
நியமனம் - கட்டளை ; ஒழுங்கு.. 

பட்சம் - உருக்கம் ; அன்பு . 
நியமித்தல் - அமைத்தல் ; ஏர் 

பட்சி - ( : றவை ; புள் . 
படுத்தல் : 

பட்டாபிஷேகம் - முடிசூட்டல் . 
நியாயம் - தெறி ; முறை ; நடுநிலை . பண்டிகை - பேருநாள் ; திருவிழா. 
நியாயாதிபதி முறைமன்றத் பண்டிதன் - புலவன் ; அறிஞன் ; 
தலைவர் ; ஈடுவர் . 

பத்து 2 ன் . 
நிருணயம் - உறுதி . 

பதம் - சொல் ; விலை . 
நிருமூலம் - அடியற்றது ; அழிவு ; பதார்த்தம் 

சொற்பொருள் : 
யேரோடு கல்லல் . 

பொருள் . 
நிருவாகம் - கொண்டு நடத்தல் ; பதி - கடவுள் . 
பொறுப்பு. 

பதிவிரதை - கற்பரசி . 
நிருவாணம் 

உடையின்மை ; பதுமம் - தாமரை . 
முண்டம் ; பற்றின்மை . 

பதுமாவதி , பத்மாசநி - திருமகள் 
நிரூபித்தல் - மெய்ப்பித்தல் ; நி * 

பதுமை 

பத்தர் பர் ; தொண்டர் . 
நிர்ப்பந்தம் - நெருக்கம் ; தொல்லை ; பத்தி , பக்தி . - அன்பு ; சேயம் ; 

இடா ; வலுகட்டாயம் . 
நிவர்த்தி , நிவிர்த்தி - விடுதலை ; பத்தியம் - மருந்துணா; செய்யுள் , 
நீக்கம் . 

பத்திரம் - இலை ; ஆவணம் . 
நீசன் - கீழ்மகன் ; தாழ்ந்தான் . பத்திரிகை - செய்தித்தாள் ; செய்தி 
நீதி - நெறி ; மூரை ; அறம் , 

தழ் . 
நீதிஸ்தலம் - முறைமன்றம் . பந்தம் - உறவு ; தொடர்பு ; கட்டு . 
நூ தனம் - புதுமை . 

பந்தி - வரிசை ; தொகுக . 
நேத்திரம் - கண் . 

பயங்கரம் - கொடுமை ; அச்சம் . 


1, 


பாவை . 


* 


பிரசண்டமாருதம் ] 


அகரவரிசைச் சுருக்கம் 


பயம் - அச்சம் 

பாத்தியம் - உரிமை . 
பரஸ்பரம் - ஒருவர்க்கொருவர் பாத்திரம் - ஏனம் ; கலம் ; தகுதி ; 
பரதேசம் - பிறாநாடு . 

உரிமை . 
பரமகதி - வீடுபேறு ; மேல்நிலை . பரநகம் - பருகுநீர்; குடிநீர் . 
பரம்பரை - கால்வழி ; தலைமுறை . பாபமோசனம் நீவினை நீக்கம் .. 
பரவசம் - தன்னுணர்வின்மை பாபி - தீடோன் . 
பராக்கிரமசாலி - ஆண்டகை . 

பாயுரு - எவாப் . 
பரிகாசம் - பகடி : என்ன 

பாரம் சுமை ; பொறை ; கடகை . 
பரிசம் - ஊறு . 

பாரியா , பாரியை - மனைவி . 
பரிசுத்தம் - தூய்மை ; திப்புரவு ; பார்வதி - மலைமகள் . 
மாசின்மை ; புனிதம் .. 

பாலகன் - குழந்தை . 
பரிதாபம் - இரக்கம் . 

பாலப்பருவம் - பிள்ளைப்பருவம் , 
பரிமாணம் - அளவு . 

பால்யர் - இளைஞர் , 
பரிமிதம் - அளவுபட்டது . 

பாவனை - கற்பனை ; ஓப்பு ; எண் 
பரீட்சை - தேர்வு . 

ணம் ; நினைப்பு . 
பருவதம் , பர்வதம் - மலை . 

பாஸ்கரன் - பகலோன் . 
பரோபகாரம் - உதவீ ; கைம் மாறு பிங்கலை - வலதுமூச்சு . 
கருகா தவி . 

பிசாசு - பேய் ; அலகை . 
பர்த்தா - கணவன் . 

பிச்சை , பிட்சை - இரப்பு ; ஐயம் . 
யலஹீனம் - வலுக்குறைவு . 

பிச்சைக்காரன் - இரப்போ 

டான் . 
பலம் - பழம் ; வலீவு , 

பிஞ்ஞகம் - தலைக்கோலம் , 
பலன் பயன் . 

பிடிவாதம் - விடாப்பிடி . 
பலாத்காரம் , பலவந்தம் - வறுக் பிதா தந்தத ; தகப்பன் ; 

கட்டாயம் . 
பலி 

இரை ; காணிக்கை பிதிரார்ச்சிதம் முன்னோ 
* வல்வி ; கடவுளுணா; 

ஒப்பு 
வித்தல் 

( தல் . பிதிர்க்கடன் - மூதாட்கள் கட 
பலித்தல் - கைகூடுதல் ; பயன் றரு தென்புசுத்தார் கடன் , 
பவனம் - வீரி . 

பிநாகம் - வில் 
பாக்கியம் பேறு ; செல்வம் ; பிந்நம் - சிதைவு ; வேறுபாடு . 
நல்வினை . 

பிரகடனம் - விளம்பரம் . 
பாசம்.தகள் ; கட்டு ; கபின ; அன்பு: . பிரகதாம்பாள் - பெரிய காங்கி , 
பாஷை - கமாழி . 

பிரகஸ்பதி - வியாழன் . 
பாடாணம் - நஞ்சு . 

பிரகாசம் ஒளி ; துலக்கம் ; 
பாடியம் , பாஷியம் - அகலவுரை ; பெளிச்சம் . 
விரிவுரை ; பேருரை . 

பிரகிருதி - இயற்கை; பகுதி ; 
பாணி - கை . 

பிரக்கினை உணர்வு . 
பாதகம் - தீமை 

பிரசங்கம் - விரிவுரை ; 

சொற் 
பாதம் தாள் ; கால் ; அடி . 

பொழிவு . 
பாதரட்சை - காற்பாடு ; மிதியடி.. பிரசண்டமாருதம் - பெரும்புயல் ; 
பாதை - வழி , பாட்டை , 

ரெங்க . 


தன். 


4 ! .... t... 


வடசொல் தமிழ் 


( பிரசவம் 


உ10 


பொருள் .. 


பிரசவம் பிள்ளைப்போ ; கரு பிரமானந்தம் - பேரின்பம் . 
வுபிர்ப்பு . 

பிரமித்தல் - மலத்தல் ; திகைத் 
பிரசாதம் - கடவுளுணா ; தேவுணா; கல் ; மருனல் . 
படைப்பு ; அருள் . 

பிரமேயம் அளக்கப்படும் 
பிரசாரம் - பரப்புதல் . 
பிரசித்தி - வெளிப்படை ; அறி பிரமை - மபக்கம் ; அறினை.. 
விப்பு ; புகழ்பரவல் . 

பிரமோற்சவம் - பெருவிழா . 
பிரசுரம் - வெளியீடு .. 

பிரயத்தனம் - முயற்சி . 
பிரதட்சிணம் - வலம்வருதல் . 

பிரயாசை 

முயற்சி ; வ - த்தம் ; 
பிரணவம் - ஓங்காரம் . 

பாதி ; உழைப்பு ; தொல்லை . 
பிரதானம் - முதன்மை ; சிறப்பு . 

. 

பிரயாணம் - பயணம் : வழிப் 
பிரதி - படி . 

போக்த : வழிச்செலவு செலவு . 
பிரதிகூலம் - மாறுபாடு ; எதிர் . பிரயோசனம் - பயன் . 
பிரதிக்கினை - 

ஆணை ; பிரலாபம் - புலம்பல் . 
மேகான் . . 

பிரவர்த்தி - முயற்சி ; செய்கை . 
பிரதிஷ்டை , 

சில பெறுத்தல் ; பிரவாகம் - வெள்ளப் பெருக்கு . 
கேபி . ) கொள்ளுவித்தல் . பிரவேசம் - நுழைவு ; முயற்சி . 
பிரதிதினம் - 5 டோறும் ; 

51 : டோறும் ; ஒவ் பிரளயம் - அழிவுகாலம் ; 
வா நாளும் . 

ஒடுக்கம் ; வெள்ளம் . 
பிரதிநிதி - ஆணையாள . 

பிரளயாலகர் - இரு மலக்கட்டினர் . 
பிரதியுபகாரம் கைம்மாறு . 

பிராகாரம் - கோயிற்சுற்று . 
பிரதிவாதி - எதிர் வழக்காளி . பிராகாமியம் - சிறைவு ண்மை . 
பிரதேசம் - இடம் . 

பிராணவாயு - உயிர்க்காதது ; 
பிரத்தாபம் 

அறிவித்தல் : உயிர்வளி; உயிரிப்பு . 
வளிப்படுத்தல் . 

பிராணி-உயிரி ; சிற்றுயிர் . 
பிரத்தியக்ஷம் 

ண் கூ டு ; பிராது ( அராபி ) - முறையீடு 
தளிவு . 

முதைப்பா . 
பிரத்தியேகம் - தனிமை . 

பிராப்தம் ஊழ்வின . 
பிரபஞ்சம் - உலகம் 

பிராப்தி - விரும்பியதெய்தல் , 
பிரபந்தம் - நூல் ; நூற்றொகுதி . பிராமணன் - பார்ப்பான் . 
பிரபல்லியம் - புகழ் ; முதன்மை ; பிரார்த்தனை கோத்திக்கடன் ; 
சிறப்பு : 

( உண்டுகோன் . 
பிரபாவம் - புகழ் ; பெருமை . 

பிரியம் 

அன்பு ; விருப்பம் . 
பிரபு பெருந்தகை ; 

பெருஞ் பிரீதி - அன்பு ; உருக்கம் ; அவா . 
செல்வன் ; தலைவன் . 

பிருதிவி - மண் . 
பிரமசாரி - மணமாகாதவன் . பிரேதம் - பிணம் . 
பிரமா - நான்முகன் . 

பிரேரேபித்தல் - முன்மொழிதல் . 
பிரமாணம் - அளவை ; தலைமை ; பீசம் - முளை ; விதை . 

மேல்கேன் ; ஆணை ; கட்டளை . பீடம் - இருக்கை , மேடை . 
பிரமாண்டம் - பேருலதம் . 

பீடை - துன்பம் ; பீழை ; நோய் . 
பிரமாதம் - மிகுதி . 

பீதாம்பரம் - பொற்பட்டாடை . 


மநோகரம் ) 


அகரவரிசைச் சுருக்கம் 


புஸ்தகம் , புத்தகம் - சுவடி நூல் . பொக்கிஷம் ( தெலு ) பொருட் 
புஷ்டி - பருமன் ; தடிப்பு . 

களஞ்சியம் . 
புட்பம் , புஷ்பம் - பூ ; மலர் . 

பொக்கிஷ சாலை - கருவூலம் . 
புட்பராகம் - வெள்ளைக்கல் . 

போகம் இன்பம் , துப்ப்பு ; 
புட்பவதி - பூப்பானவள் . 

நுகர் பொருள் . 
புண்ணியதிநம் - நன்னான் . 

போசனம் 

உணவு ; சோறு : 
புண்ணியபாவம் நல்வினை உண்டி : ஊண் . 
தீவினை ; அறம் மறம் . 

போஷகர் - ஊட்டகர் . 
புதன் - அறிவன் . 

போஷணை - நுகர்பொருள் . 
புத்தி - உணர்ச்சி ; அறிவு . 

போதனை - கற்பனை . 
புத்திரன் - புதல்வன் ; 

மகன் ; 

போதை - வெறி ; மயக்கம் . 
மைந்தன் ; கான்முளை . 

போ நகம் - சோறு : உணவு . 
புத்திரி - புதல்வி ; மகள் . 

பௌதிகசாஸ்திரம் - இயற்கைப் 
புயபலம் , புஜபலம் - தோள்வலி . பொருள் நூல் . 
புராணம் 

பழங்கதை ; பழைய பௌத்திரன் - போன் . 
வரலாறு .. 

பௌத்திரி - போத்தி . 
புராதனம் - பழைமை ; தொன்மை . பௌர்ணமி , பூரணை முழுசிலா 
புருடன் - ஆண்மகன் ; கணவன் . பௌவம் .. கடல் . 
புருடார்த்தம் - உறுதிப் பொருள் . மகத்துவம் - மேன்மை . 
புரோகிதன் வேள்விசெய் மகாராசன் அரசன் ; செல்வன் . 
புவனி , புவி - இடம் . ( வோன் . மகா - பெரிய ; மிகுதி ; மேன்மை . 
புணர்ப்பாகம் - சோற்றின் மறு மகாத்மா - பெரியோன் . 
கால் ; தெளு . 

மகிமா - பருமை . 
யூகம்பம் நில நடுக்கம் . 

மகிமை - பெருமை ; மேன்மை .. 
பூகோளசாஸ்திரம் - நில நூல் . மகுடம் - தலைபணி ; முடி . 
பூசாரி - வழிபாடு செய்வோன் . மசானம் , மயா நம் - சுடுகாடு 
பூசை - வழிபாடு ; வணக்கம் . மச்சம் - மீன் . 
பூஷணம் . அணிகலன் ; அணி . மணிபூரகம் - மேல் வயிறு 
பூ பச்சியம் - இன்மை ; அருமை . 

மண்டூகம் - தவளை . 
பூதம் - முதற்பொருள் ; முதல் ; மதம் - கொழுப்பு ; கொள்கை . 
பூமி - நிலம் ; உலகு . ( புலன் ; பேய் . மது - கள் ; தேன் . 
பூரணம் - நிறைவு ; எல்லாம் . மதுகரம் - வண்டு 
பூரித்தல் - நிறைதல் . 

மத்திபம் , மத்திமம் - நடுநிலை ; ஈடு . 
பூர்த்தி - முடிவு ; நிறைவு . 

மத்தியானம் - நண்பகல் . 
பூர்வசென்மம் - முன் பிறப்பு . ம நசு - உள்ளம் ; மனம் . 
பூர்வபக்ஷம் - வளர்பிறை . 

ம நஸ்தாபம் - துன்பம் ; மனவருத் 
பூர்விகம் - பழைமை . 

தம் . 
பேதம் - ஒவ்வாமை ; வேற்றுமை ; மந்தம் - இடையறா நினைவு . 
(வேறுபாடு . 

மதப்பர்வம் - முழுமனது . 
பைத்தியம் பீத்து : வெறி ; 

வெறி ; மநோகரம் - உன்னக்கவர்ச்சி ; 
காட்டி . 

இனிமை . 


வடசொல் தமிழ் 

( மநோராச்சியம் 
மநோராச்சியம் - மனக்கோட்டை ; மூடிகம் , மூஷிகம் - பெருச்சாளி . 
வீன் எண்ணம் . 

மூர்க்கள் - அறிவி 

அறிவினான் ; முரு 
மத்தம் - செரியாமை ; சோம்பல் . டன் . 
மந்தாரம் - மப்பு ; மழைவானம் . 

மூர்ச்சை அறிவு மயக்கம் ; 
மந்திரம் - மறைமொழி . 

களைப்பு ; உணர்ச்சியின்மை . 
மந்திரி - அமைச்சன் . 

மூர்த்தி - கடவுள் . 
மமகாரம் - எனதென்றல் . 

மூலதனம் - முதற்பொருள் ; விடு 
மரணபரியந்தம் - இறக்குமளவும் . முதல் . 
மரணம் - சாவு ; இறப்பு , சாக்காடு . மேகம் முகில் ; எழிலி ; வான் . 
மரணை , ஸ்மரணை வினை வு , மேடம் - ஆடு . 
உணர்ச்சி . 

மோகம் அவா ; மயக்கம் ; பெரு 
மாசூல் ( இந்துஸ் ) - விளைவு . 

வேட்கை ; விருப்பம் ; மருள் . 
மாதம் - திங்கள் , 

மோட்சம் - வீடு ; துறக்கம் . 
தா - தாய் ; அன்னை . 

மௌட்டியம் - அறியாமை . 
மாதாந்தம் - திங்களிறுதி . 

மௌனம் - அடக்கம் ; பேசாமை . 
மாத்சரியம் , மாற்சரியம் - பகை யசமானன் - தலைவன் . 
மை ; பொறாமை . 

யதார்த்தம் - மெய் ; உண்மை . 
மாத்திரம் - மட்டும் . 

யதேச்சை - விருப்பம் ; இயற்கை . 
மாத்திரை - அளவு . 

யதேஷ்டம் - மிகுதி . 
மா நபங்கம் - பெருமைக் குறைவு ; யத்தனம் - முயற்சி . 
பானக்கேடு . 

யாகம் . வேள்வி . 
மா நியம் - இறையிலி நிலம் . யாசகம் - இரப்பு . 
மாந்தம் - செரியாமை . 

யா தவன் - இடையன் . 
மா மிசபட்சனம் - ஊனு 

யாத்திரை - வழிச்செலவு ; வழிப் 
மாமிசம் - இறைச்சி ; ஊன் ; புலால் பயணம் ; ஊர்ட்பணம் . 
மார்க்கம் - வழி ; நெறி . 

யுகம் - ஊழி . 
மாலுமி - மீகாமன் . 

யுத்தகளம் - போர்முனை ; அமர்க் 
மிசிரம் - கலப்பு , 

களம் . 
மிதம் - அளவு ; மட்டு . 

யுத்தி , யுக்தி - சூழ்ச்சி ; பொருந்து 
மித்திரன் , மித்துரு - நட்பு ; நண்பு . 
மிருகம் - விலங்கு . 

யூகம் - நுண்ணறிவு ; சூழ்ச்சி ; 
மிருதங்கம் - மத்தளம் . 

கருங் குரங்கு . 
மிருது - மென்மை ; கொய்மை . 

யோகக்ஷேமம் - நலச் செய்தி . 
மிலேச்சன் - அறிவிலான் ; வேடன் . யோகம் தவநிலை ; ஒன்றுதல் ; 
மீனாட்சி - கயற்கண்ணி . 

மனலொருக்கம் ; நல்வினை . 
முகஸ்துதி . மூகடன் . 

யோக்கியம் ,யோக்கியதை - தகுதி . 
முகூர்த்தம் 

முழுத்தம் ; நல் 
நல் யோசனை 

ஓர்வு ; ஆராய்ச்சி ; 
முக்கியம் - முதன்மை . [ வேகள் . சூழ்ச்சி . 
முத்தி - வீடுபேறு . 

ரசம் - சுவை . 
முத்திரை - 

அடையாளம் ; பொறி . ரசா , ரஜா - விடுமுறை ; ஓய்வு . 
மூடர் - அறிவிலார் . 

ரசீது - பற்றுமுறி . 


மாறு . 





விசுவாசம் ) 


அகரவரிசைச் சுருக்கம் 


பப்பு 


- 


வளைவு . 


ரஸ்தா - பெரியதெரு ; பாட்டை . வர்த்தமானம் - செய்தி . 
ரணம் - போர் ; புண் . 

வல்லபம் - வலிமை; ஆற்றல் : திறம் . 
ருசுப்படுத்தல் - மெய்ப்பித்தல் . வாகனம் - ஊர்தி ; அணிகம் . 
ருதுமங்களஸ்நானம் 

வாக்கியம் - சொற்றொடர் . 
ரோட்டு . 

வாக்கு - வாயுரை ; சொல் ; மொழி . 
ரூபம் - வடிவு ; உருவம் . 

வாக்குத்தத்தம் - உறுதிமொழி . 
வகித்தல் - பொறுத்தல் ; பணல் ; வாக்குமூலம் - உறுதிச்சொல் . 
ஏற்றல் . 

வாசகம் - சொல் . 
வக்கிரம் 

வாசம் - மணம் ; இருப்பு . 
வசநம் - உரைநடை . 

வாசனை - மணம் . 
வசந்தம் தென்றற்காற்று ; வாஞ்சை - விருப்பம் ; அவா 
மணம் . 

வாதம் - காற்று ; குளிர்ச்சி ; காற் 
வசித்தல் - உறைதல் , வாழ்தல் . மீப்பிடிப்பு வழக்கு . 
வசியம் , வசீகரம் - கவர்ச்சி , 

வாதனை - துன்பம் ; வருத்தம் .. 
வச்சிரம் - உறுதியானது . 

வாதித்தல் - வழக்கிடுதல் . 
வஸ்திரம் - ஆடை ; துணி ; கூறை . வாத்சல்யம் - அன்பு ; விருப்பம் . 
வஸ்து - பொருள் . 

வாத்தியம் - இசைக்கருவி . 
வண்ணம் , வர்ணம் - நிறம் ; எழில் ; வா நரம் - குரங்கு . 
அழகு . 

வாந்தி - வாயாலெடுப்பு ; கக்கல் . 
வதநம் - முகம் . 

வாத்திபேதி - கக்கற் கழிச்சல் . 
வதந்தி - பேச்சு ; பலரறிசொல் . வாமம் 

அழகு ; இடப்பக்கம் . 
வதுவை - மணம் ; மணப்பெண் . 

வாயு - கால் ; காற்று . 

வாரம் - கிழமை ; அன்பு . 
வ நபோசனம் - சோலையுணா வாரர்வதி - பாலம் . 
வநம - காடு ; தோப்பு . 

வார்த்தை - சொல் . 
வ நவாசம் - காடுறை வாழ்க்கை . வாலிபம் - இளமை . 
வந்தனம் - வணக்கம் ; வழிபாடு . விகடம் - பகடி ; வேடிக்கை . 
வந்தனோபசாரம் - வணக்கவுரை. விகற்பம் , விகாரம் - வேறுபாடு . 
வமிசம் , வம்சம் - கால்வழி ; பரம் விகாரம் - அழகின்மை ; வேழ பாடு . 
பரை ; தலைமுறை . 

விகிதம் - நேயம் ; நட்பு ; விழுக் 
வயசு , வயது - ஆண்டு ; அகவை . 
வயம் - அதுவாதல் ; வழி . 

விக்கிரகம் - உருவம் ; பருப்பொரு 
வயிரம் - கூர்மை ; ஒளிமணிக்கல் ; ளு . 
காழ்ப்பு . 

விக்கிதம் - இடையூறு ; நீக்கு . 
வயோ திகம் - முதுமை . 

விஜயம் - வெற்றி ; எழுந்தருளல் . 
வரம் - பேறு ; மேன்மை ; அருள் . விசாரணை - ஆராய்ச்சி ; கேள்வி . 
வருக்கம் , வர்க்கம் இனம் ; விசாரம் - கவலை ; எண்ணம் . 
வகுப்பு ; ஒழுங்கு . 

விசாலம் , விஸ்தீரணம் 

விரிவு ; 
வருடம் - ஆண்டு . 

அகலம் ; பெருக்கம் . 
வருணம் - கிறம் ; குலம் . 

விசித்திரம் - வியப்பு ; புதுமை . 
வருணனை - ஒப்பனை . 

விசுவாசம் நம்பிக்கை ; உண்மை 


வதூ - பெண் . 


வடசொல் தமிழ் அகரவரிசைச் சுருக்கம் 


விதம் 


விசேடம் - மேன்மை ; சிறப்பு . விரதம் - நோன்பு ; தவம் . 
விச்சை , வித்தை - அறிவு . 

விருச்சிகம் - தேள் . 
விஞ்ஞாபனம் விண்ணப்பம் ; விருட்சம் - மரம் . 

முறையீடு ; வேண்டுகோள் , விருத்தன் - கிழவன் ; முதியோன் . 
விஞ்ஞானகலர்- ஒருமனக்கட்டினர் . விருதாசலம் - பழமலை . 
விடம விஷம் - நஞ்சு . 

விருத்தாந்தம் - வரலாறு . 
விடயம் , விஷயம் பொருள் ; விருத்தி - ஆக்கம் ; பெருக்கம் . 
நுதலிய பொருள் . 

விரோதம் 

பகை ; முரண் : 
விட்டுணு , விஷ்ணு - திருமால் . மாறுபாடு . 
விதண்டாவாதம் - அழிவழக்கு . 

விலாசம் - முகவரி . 
விதந்து , விதவை 

கைம்பெண் ; விவகாரம் - வாய்ப்பாடு ; வழக்கு .. 
அறுதாலி . 

விவசாயம் பயிர்த்தொழில் ; 
வகை : ஆறு ; வழி . 

உ.ழவு தொழில் ; வேளாண்மை . 
விதி ஊழ் ; தெய்வம் ; முறை ; விவரணம் விளக்கம் . 
செயறகை ; கட்டளை . 

விவாகம் திருமணம் ; மன் நல் . 
விதேயன் - பணிவுள்ளவன் . 

விவாதம் - வழக்கு . 
விஸ்த ரம் - விரிவு . 

விவேகம் பகுத்தறிவு ; அறிவு . 
வித்தியாசம் - வேறுபாடு ; ஏற்றத் வீதம் , விகிதம் 

வீதம் , விகிதம் - விழுக்காடு . 
தாழ்வு ; வேற்றுமை . 

வீதி - தெரு . 
வித்துவான் - புலவன் . 

வீரர் மள்ளர் ; மறவர் . 
விந்து - ஒலிமுதல் . 

வீரியம் - மறம் ; ஆண்மை . 
வி நயம் - வணக்கம் ; அறிவு . வெகுமானம் பரிசு ; கொடை , 
விநாயகர் - பிள்ளையார் . 

வேகம் - விரைவு . 
விநாயகர்சதுர்த்தி பிள்ளையார் வேடம் , வேஷம் - கோலம் . 

மறை . 
விந்தை , விநோதம் - புதுமை . 

வேதனம் 

கூலி . 
விபத்து - இக்கட்டு ; இடையூறு . வேதனை - துன்பம் . 
விபரீ தம் - வேறுபாடு; திரிபு . வேதாந்தம் மறைமூடிவு . 
விபூதி - சிருநீறு ; நீறு . 

வேதாரண்யம் மறைக்காடு . 
விமோசதம் நீக்கம் ; வீடுதலை . வேதியர் - அந்தணர் ; பார்ப்பார் . 
வியபிசாரி - ஒழுக்கமிலாள் . 

வைகுண்டம் 

திருமாறுலகு . 
வியவகாரம் வழக்கு . 

வைசூரி அம்மைநோய் . 
வியாக்கியா நம் - விரிவுரை . 

வைடூரியம் பூனைக்கண்மணி ; 
வியாசம் - கட்டுரை . 

ஒளிமணி . 
வியாச்சியம் வழக்கு . 

வைதிகம் - மறையியல் நெறி . 
வியாஜம் - தலைக்கீடு . 

வைத்தியம் 

மருத்துவம் . 
வியாதி - கோய் ; பிணி , 

வைபவம் 

கொண்டாட்டம் ; 
வியாபாரம் - வாணிபம் ; கொண்டு நிகழ்ச்சி . 
விற்றல் ; பண்டமாற்று . 

வைராக்கியம் 

வெறுப்பு . 


நோன்பு . 


வேதம் 


சு 


தமிழ்ப் பாதுகாப்புக் கழக வெளியீடு : 

ஓம் 


தமிழ்ச் சொற்களைப் 
பிழை நீக்கி எழுது முறை 


க 


உள்ளுறை 
பிழைபட எழுதுஞ் சொற்களும் திருத்தங்களும் 
ரகர , றகரச் சொற்களின் வேறுபாடுகள் 
ளகர , ழகரச் சொற்களின் வேறுபாடுகள் 

ஆண்பால் , பெண்பாற் பெயர்கள் 
8. மரபு வழுக்களும் மரபு வழாநிலைகளும் 

போலி 
எ . வல்லெழுத்துக்கள் மிகும் இடங்கள் 
அ . வல்லெழுத்துக்கள் மிகா இடங்கள் 

பல்வகைச் சொற்புணர்ச்சி 
க 0 . ஒருமை பன்மைப் பெயர்கள் 

வடசொல் தமிழ்ச் சொல்லாகத் திரியும் வகை 
ஊர்ப்பெயர் திரியும் வகை 
தன்வினை பிறவினையாகும் வகை 
சொற்றொடர்ப் பிழைகளும் திருத்தங்களும் 


கச . 


க . 


கிடைக்குமிடம் : 
திருநெல்வேலி , தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் லிட் ,, 

79 , பிரகாசம் சாலை , சென்னை .1 . 

திருநெல்வேலி-6 . மதுரை -1 . 
கோயமுத்தூர் -1 . கும்பகோணம் . - 1 . 

திருச்சி -2. 
1979 


23 ஆம் பதிப்பு : அக்டோபர் 1978 


என்ற 


இந்நூ 


முன்னுரை 
“ தமிழ்ச் சொற்களைப் பிழை நீக்கி எழுதுமுறை " 

ால் பொதுவாகத் தமிழ் மக்களனைவருக்கும் , சிறப் 
பாகத் தமிழ்மாணவர் ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாது 
வேண்டப்படும் என்பதில் ஐயமில்லை . 

தமிழ் இலக்கணம் விரிவுற்று இருக்கின்றமையாலும் , 
தமிழ்மக்கட்குப் பிறமொழிக் கல்வியில் கருத்து மிக் 
கி திருத்தலாலும் அவர்கள் தமிழ் இலக்கணத்தைக் கற்பதே 
இல்லை ; கற்பினும் கருத்தூன்றிக் கற்பதில்லை . 

எனவே 
தமிழ்மக்கள் ஒருவருக்கொருவர் எழுதுங் கடிதங்களிலும் , 
மாணவர் எழுதும் கட்டுரைகளிலும் , அரசு அலுவலர்கள் 
எழுதும் குறிப்புக்கள் அறிக்கைகளிலும் பிழைகள் மலிந்து 
காணப்பெறுகின்றன . 

தமிழர் சடங்குகளின் அழைப்பிதழ்களிற் பிழைகள் ; 
நாடகம் , பல்வகை விழாக்கள் முதலியவற்றின் அறிக்கை 
களிற் பிழைகள் ; அறிக்கைப் பலகைகளிற் பிழைகள் ; 
அந்தோ ! எங்கே பார்த்தாலும் தமிழ்ச் சொற்களிற் பிழை 
களே மலிந்து காணப்பெறுகின்றன . ஆங்கிலம் எழுதுவதில் 
சொற்களில் இவ்வளவிற்குப் 

இவ்வளவிற்குப் பிழைகள் காணப்படா . 
எனவே , தமிழ்ச் சொற்களைப் பிழை நீக்கி எழுதுவதற்குத் 
துணை புரியத்தக்க முறையில் இந்நூலின்கண் பல்வகைத் 
தலைப்புக்கள் கொண்ட 

சொற்களும் சொற்றொடர்களும் 
அமைக்கப் பெற்றிருக்கின்றன . அவற்றின் உதவி கொண் 
பெரும்பாலான பிழைகளை நீக்கி எழுதுதல் எளிதாகும் 

மிகவும் எளிய விலைக்குக் கிடைக்கப்பெறும் ஏற் 
படிகளைப் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களை 
வாங்குமாறு தூண்டியும் , தமிழ்ச்செல்வர்கள் 

நூற்றுக் 
கணக்காக வாங்கித் தமிழ்மக்கட்கு விலையின்றி வழங்கியும் 
எம்மை ஊக்குமாறு அவர்களைக் கேட்டுக் கொள்கிறோம் . 

தமிழ்ப் பாதுகாப்புக் கழகத்தார் . 


வ 


தமிழ்ச் சொற்களைப் 
பிழை நீக்கி எழுதுமுறை 


அறுதலி 


கயிறு 


1. பிழைபட எழுதுஞ் சொற்களும் திருத்தங்களும் 
பிழை திருத்தம் 

பிழை திருத்தம் 
க்கிள் அக்குள் 

வைகள் 

அவை 
அகாரணம் அகாரணம் 

( அவை என்பதே பன்மை ) 
அடப்பம் அடைப்பம் அவைகளை 

அவற்றை 
அடமழை அடைமழை 

அறுதாலி 
அடமானம் 

அடைமானம் அனியாயம் அநியாயம் 
அண்ணாக்கயிறு அரைஞாண் வினாயகன் 

விநாயகன் 

( வடசொற்களில் றன்னகரம் 
அதிர்சம் அதிரசம் 

ஒருபோதும் வராது .) 
அதிஷ்டம் அதிருஷ்டம் ஆத்துக்கு 

அகத்துக்கு 
அதுகள் அவை 

ஆம்படையாள் அகமுடையாள் 
அப்பங் அப்பன் ஆயிதம் 

ஆயுதம் ( சருவி ) 
போனார் போனான் ஆவாரம்பூ ஆவிரம் 
( சொல்லீற்றில் ர் வராது ) 

ஆக்ஷி 
அமக்களம் அமர்க்களம் 

( ஆள் : பகுதி ) 
( போர்க்களம் ) இகழ்ட்சி 

இகழ்ச்சி 
அய்யா , அய்யர் ஐயா , ஐயர் இடசன் 

இடைச்சன் 
இடது 

இடம் ( இடம் + 

கை = இடக்கை ! 
அருகாமை அருகு 

இடைபோடு எடைபோடு 
அதனருகே ) 

( நிறைபோடு ) 
அருமந்த அருமருந்தன்ன இத்துப்போதல் இற்றுப்போதல் 
அலமேலு அலர்மேலு மையமலை இமயமலை 

( மங்கை ) இரண்டாம் இரண்டார் 
அழுகுணி 

திரம் 

தரம் 
அழும்பு அழிம்பு 

இரும்பல் இருமல் 
அவங்க அவர்கள் 

( இருமு : ட குதி ) 
அவன்சன் 

ஓம்! 

எலும் 


ருவாமனை } அரிவாள் மனை 


அழுகணி 


பிழை நீக்கி எழுதுமுறை 


உடமை 


உமிநீர் 


கடுகு 


எகனை 


பிழை திருத்தம் 

பிழை திருத்தம் 
சரட்டு,ஈரெட்டு, ஈரொட்டு 

( னகரத்தைத் தொடர்ந்து 
சர்வளி ஈர்வலி 

ரகரம் ஒருபோதும் 
உசிர் உயிர் 

வராது .) 
உடைமை கடகால் கடைக்கால் 
உடம்படிக்கை உடன்படிக்கை கடப்பாறை கடப்பாறை 
உண்ணாமலை உண்ணாமுலை கிடாரங்காய் கடாரங்காய் 
உத்தராயனம் உத்தராயணம் 

கடாரநாரத்தங் 
உத்தளவு உற்றளவு 

காய் 
உத்திரவு உத்தரவு கடுசு 

கடிசு 
உமிழ் நீர் கடுவு 
ஊரணி 

ஊருணி கடைசன் கடைச்சன் 
உலந்து உலர்ந்து , 

கட்டிடம் கட்டடம் 
( காய்ந்து ) 

( கட்டு + அடம் ) 
எதுகை கட்லு 

கட்டில் 
மொகனை மோனை 

கண்ட் ராவி கண்ணராவி 
எச்சகலை எச்சிற்கல்லை கண்ணாலம் 

கலியாணம் 
எடக்கு இடக்கு 

கத்திரிக் கத்தரிக்கோல் 
எடஞ்சல் டைஞ்சல் 

கோல் 
சடறு டறு 

கத்திரிக்காய் கத்தரிக்காய் 
எண்ணெய் 

கந்தட்டி கண் திருஷ்டி 
( எள் + நெய் ) கம்பிளி கம்பளி 
எலிமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் கருவப்பிலை கறிவேப்பிலை 
இழவு கருப்பட்டி கருப்புக்கட்டி 

(பனைவெல்லம் ) 
எளக்காரம் இளக்காரம் கவுளி 

கவளி 
என்னமோ என்னவோ 

( வெற்றிலைக் கட்டு ) 
ஏழரைநாட்டுச் ஏழரையாட் 

களப்பு 

ளைப்பு 
சனி டைச்சனி 
ஒட்ரை ஒட்டடை 

கரடுமுறடு கரடுமுரடு 
ஒண்டியாய் ஒன்றியாய் 

கறுமை 

கருமை , கரிய 
ஒத்தடம் ஒற்றடம் 

நிறம் 
ஒத்தெ ஒற்றை கஸ்டம் 

கஷ்டம் 
ரெட்டை இரட்டை ( துஸ்டன் ) துஷ்டன் 

( டகரத்துக்குமுன் ஷ் வரும் ; 

ஸ் வராது ) 
( ஒருவனுக்குப் பெண்பாற் காக்கா 

காக்கை 
பெயர் ) 

காணும் 

காணேன் 
ஒன்கு ஒன்று 

காணோம் 
அன்றி 

காதுக்குடும்பி காதுக்குறும்பி 


எண்ணை 


எழவு 
எழுகு 


எஃகு 


ஒருக்கால் 
ஒருவள் 


ஒருகால் 
ஒருத்தி 


அன்ரி 


பிழைபட எழுதுஞ் சொற்களும் திருத்தங்களும் 


சமையல் 


சிகப்பு 


கினவு 


குஞ்சு 


குடக்கூலி 


குடிக்கூலி 


சிலது 
சிலவு 


செலவு 


குதவளை 


பிழை திருத்தம் 

பிழை 

திருத்தம் 
கார்க்கும் 

காக்கும் சந்தணம் சர்தனம் 
சார்ப்பான் காப்பான் 

சமயல் 
( கா : பகுதி ) 

( சமை : பகுதி ) 
காவரியாறு காவிரியாறு 

சவதி 
காக்ஷி காட்சி சாக்கிறதை 

சாக்கிரதை 
( காண் பகுதி ) 

சாம்பராணி சாம்பிராணி 
கடா , ( ஆட்டுக் சாய்ங்காலம் சாயங்காலம் 

கடா ) சாற்றுக்கவி சாத்துக்கவி 
கிராணம் கிரகணம் 

சிவப்பு 
கனா , கனவு 

( சிவ : பகுதி ) 
தீத்துப்பறை கீற்றுப்பிறை சிக்கணம் சிக்கனம் 
குஞ்சி 

அய்யாழி 

சீகாழி 
குதுவை கொதுலை சிரோன்மணி சிரோமணி 

சில 
தடுத்து 

கொடுத்து 
( கொடு : பகுதி ) 

( செல் : பகுதி ) 
குரல்வளை 

றுவாடு 

சிறுபாடு 
குத்துயிர் குற்றுயிர் 

சுந்திரம் சுந்தரம் 
குரும்பு , 

சுவற்றில் 

இடக்கு சுவற்றை 
குறுத்தோலை குருத்தோலை 

( சுவர் : பகுதி ) 
கழ்வி கேள் 

செத்தபொறு சற்றேபொறு 
( கேள் : பகுதி ) 

செரங்கு சிரங்கு 
கைநீர் 

தட்சணாயனம் தட்சிணாயனம் 
கைமாறு 

கைம்மாறு தடுமாட்டம் தடுமாற்றம் 
செடிகாரம் கடிகாரம் 

( தடுமாறு : பகுதி ) 
கெரடி கரடி 

தண்ணி முட் தண்ணீர் விட் 
கெவுளி கௌளி 

டான் ( செடி ) 
கொட்டாபுளி கொட்டுப்பிடி 
கொத்தவறை கொத்தவரை 

தலைச்சன் 
கோடாலி கோடரி 
கோதும்பை 

தண்டம் 
கோமியம் கோமயம் 

வன்டி 

வண்டி 
கோர்த்து கோத்து 

( டகரத்துக்கு முன் னகரம் 
கோர்வை கோவை 

வராது ; ணகரமே வரும் ) 
( கோ : பகுதி ) 

தாவடம் தாழ்வடம் 
கோறைப்பாய் கோரைப்பாய் 

தாவலை , 
சக்காளத்தி 

தாழ்வில்லை 
சக்களத்தி தேவலை | 
சங்கலி சங்கிலி 

தாழ்வாரம் 


குறும்பு , 


சுவரில் 


சுவரை 


சழுநீர் 


தலையணை 


டான் 
தலகாணி 
தலைசன் 
தவக்களை 
தன்டம் 


தவளை 


கோதுமை 


தாவாரம் 


பிழை நீக்கி எழுதுமுறை 


பிழை 


நேத்தி 
நேத்து 


நேற்று 


நோன்பு 


இடை 


திருத்தம் 

பிழை திருத்தம் 
தாறாக்கோழி தாராக்கோழி 

நாராங்கி 

சாதாங்கி 
திருமுருகாற் திருமுருகாற் நிகளம் 

நீளம் 
றுப்படை றுப்படை 

( நீள் : பகுதி ) 
திருவவதரித் ருவவதாரஞ் நீச்சுத்தண் 
தார் 

செய்தார் ணீர் , நீஸ் நீராகாரம் 
திருவாணி திருகாணி 

தண்ணி 
திரேகம் தேகம் 

நீத்துப்பாவுகம் நீற்றுப்பாசம் 
தீவரம் தீவிரம் 

நெலவரம் நிலைவரம் 
தீவாளி தீபாவளி 

சேர்த்தி 
தீபாவலி 
துகையல் துவையல் 

நொங்கு நுங்கு 
துகை தொகை 

நோம்பு 
( தொகு : பகுதி ) 

படிக்கிர 

படிக்கிற 
துடங்குதல் தொடங்குதல் படிக்கின்ர 

படிக்கின்ற 
துடப்பம் துடைப்பம் 

படிக்கிரான் படிக்கிறான் 
தொடர் 

( கிறு , கின்று என்ற டை 
தாடை 

நிலைகளில் ர ஒருபோதும் 
( தொடு : பகுதி ) 

வராது . ) 
துபாஷ் துவிபாஷி பட்டிணி 

பட்டினி 
துலைந்தது 

பண்டுவர் பண்டிதர் 
தளிர் ( மாந் பதட்டம் 

பதற்றம் 
தளிர் ) 

( பதறு : பகுதி ) 
துறவுகோல் திறவுகோல் பதியம் 

பதிகம் 
துறுத்தி துருத்தி பற்றி 

பன்றி 
துறும்பு திரும்பு 

சென் 
தண்டம் தண்டம் 

( நகரத்துக்கு முன் னகரமே 
தண்டனை தண்டனை 

( நன்னகரம் ) வரும் ) 
தெத்துவாய் தெற்றுவாய் பயிற் 

பயிர் 
தைவேளை அரசல் 

அரசர் 
தொந்திரவு தொந்தரவு தவிற் 

தவிர் 
தொந்திரை தொந்தரை 

( சொல்லீற்றில் வல் 
தொப்புள் கொப்பூழ் 

லின - ற் - ஒரு போதும் 
தாவக்கம் துவக்கம் 

வராது . ) 
ரசுகுணி நசுக்குணி , 

பயறு 
நசுங்குணி 
சஞ்சை 

நன்செய் 

நடம் , நடனம் வன் தான் வர்தான் 
நல்லெண்ணை நல்லெண்ணெய் 

( தகரத்துக்கு முன் நகரமே 
நாத்தம் நாற்றம் 

( தர்ாகரம் ) வரும் . ) 


தொலைந்தது 


துளிர் 


செந்று 


தைவாளை 


பயிறு 


பல 


பன்து 


பந்து 


நடலம் 


பிழைபட எழுதுஞ் சொற்களும் திருத்தங்களும் 


| 


பினஞ்சு 


பிசைந்து 


பிட்டு 


யாய 


மாட்சி 


பிழை திருத்தம் 

பிழை திருத்தம் 
பல்லாங்குழி பன்னாங்குழி 

மறுவீடு 

மருவீடு ( மரு - 
பள்ளாங்குழி ( பதினான்குகுழி ) 

பொ 
எளனியப்பன் பழனியப்பன் 

தல் , மருவீடு 
பாவக்காய் பாகற்காய் 

அழைப்பு 
பிறப்படுதல் புறப்படுதல் 

மனவி 

மனைவி 

( மனை : பகுதி ) 
புஞ்சை 

புன்செய் மாத்தினான் மாற்றினான் 
புடவை 

புடைவை மானம்பார்த்த வானம்பார்த்த 
புடுங்குதல் பிடுங்குதல் பூமி 

பூமி 
புட்டு 

மானாங்காணி 

வானாங்காணி 
புணையல் பிணையல் 

யாய் 
புழக்கடை புழைக்கடை மானாமாரி வானாவாரி 
புறக்கடை 

மாக்ஷி 
புழுக்கை பிழுக்கை 

( மாண் : பகுதி ) 
( ஆட்டுப் பிழுக்கை ) முடுக்கு 

மிடுக்கு 
புளவை பிளவை முந்தாணி 

முந்தானை 
புஸ்த்தகம் புத்தகம் 

( முன்றானை : முன் + தானை ) 
புஷ்ப்பம் புஷ்பம் 

முயற்சித்தான் முயன்றான் 
இஷ்ட்டன் இஷ்டன் 

முழிக்கிறது விழிக்கிறது 
( ஸ் , ஷ் , என்னும் எழுத்துக் 

( விழி : பகுதி ) 
கட்குப் பின் மெய்யெழுத் முழிந்தான் உமிழ்ர்தான் 
துக்கள் வாரா . ) 

( உமிழ் : பகுதி ) 
முழுங்கு 

விழுங்கு 
ளை பீளை முறுகன் 

முருகன் ( முருகு 
( கண் பீளை ) 

இளமை. 
பெத்தியா பார்த்தாயா 

அழகு ) 
பெத்துக்கிட் பெற்றுக் 

மெக்கட்டு மெய்க்காட்டு 
டேன் கொண்டேன் 

( கூலிவேலை ) 
பெரளி புரளி 

மெரித்தான் மிதித்தான் 
பேரில் 

மேல் ( பொருள் மொழுகடி 

மேல் ) 
பொடைத்தல் புடைத்தல் 

முகர்ந்து 
பொம்பிளை பெண்பிள்ளை 

( மோ : பகுதி ) 
பொம்மனாட்டி பெண்பிள்ளை மோவாய்க் 

முகவாய்க் 
போக்கிரி போக்கிறி 

கட்டை 

கட்டை 
( பொய் + கிறி ) யிலை 

இலை 
போறும் 

யீரம் 
மகிட்சி மகிழ்ச்சி யெருது 

எருதி 
மணத்தக்காளி மணித்தக்காளி யேனம் 


பூசினி 


பூசுணை 


, 


மோர்ந்து , 


} 


மகிழடி 
மோந்து 


போதும் 


ஈரம் 


எனம் 


அ 


பிழை நீக்கி எழுதுமுறை 


விக்கும் , 
விர்க்கும் 


கர்ப்பு 


முதலில் 


ஊது 


பா 


பிழை திருத்தம் பிழை திருத்தம் 
( யி , யீ , யெ , யே என்னும் வாழ்த்தும்படிக் வாழ்த்தும்படி 
எழுத்துக்கள் சொல் 

கோறுதல் 

கோருதல் 
லுக்கு முதலில் வாரா . ) 

விசிரி 

விசிறி 
ரம்பை அரம்பை 

விடியங்காட்டி விடியுமுன் 
ரம்பம் இரம்பம் விரால் 

வரால் 
ராகம் இராகம் 

விரை , வெரை விதை 
ராமன் இராமன் 

விற்கும் 
ரெட்டை ரட்டை 

( வில் : பகுதி ) 
ரெண்டகம் ரண்டகம் 

முயற்ச்சி , 

முயற்சி 
ரேகை இரேகை 

முயர்ச்சி ( முயல் :பகுதி ) 
ரொம்ப நிரம்ப 

கற்ப்பு , கற்பு 
ரோமம் உரோமம் 

( கல் : பகுதி ) 
{ ர , ரா , ரே , ரொ , ரோ வல்லின ற் என்னுமெழுத் 
என்னும் எழுத்துக்கள் திற்குப் பின் க் , ச் , ப் ஒரு 
சொல்லுக்கு 

போதும் வாரா . ) 
வுண்டு 

உண்டு 
ரூபாய் 
லக்கம் இலக்கம் வொட்டகம் 

ஒட்டகம் 
லத்தி இலத்தி 

வோடம் 
லவணம் இலவணம் 

( வு , வூ , வொ , வோ என்னும் 
லெக்கு இலக்கு 

எழுத்துக்கள் சொல்லுக்கு 
( லாரம் மொழிக்கு முதலில் முதலில் வாரா . ) 
வாராது . ) 

விளார் , விளாறு- வளார் 
படவம் வடகம் 

வெங்கலம் வெண்கலம் 

வெண்டக்காய் வெண்டைக்காய் 
பயறு 
வரக்குள்ளே 

வெண்ணெய் 
வரற்குள்ளே வெண்ணை 
வலம் 

( வெள் + செய் ) 
வலக்கை 

வெய்யல் வெயில் , வெய் 
( வலம் + கை ) 
வவுத்து வலி வயிற்றுவலி 

வெரக்கடை 

விரற்கிடை 
வளவு , வளைவு , 

வெள்ளங் 
வழவு 

வெள்ளெனக் 
வீடு காட்டி 

காட்டி 
வாக்கப்படு வாழ்க்கைப்படு வென்னீர் 

வெர்நீர் 
வாணால வாழ்நாளை , 

வேர்க்குரு 
வாணாளை வேணும் 

வேண்டும் 
வாய்வு 

வேண்டா 
வாயு 

வேண்டாம் 
வேஷ்டி வேட்டி 

( வேண்டும் என 
( வெட்டு :பகுதி ) 

பதற்கு எதிர் 
வைக்கல் வைக்கோல் 

மறை ) 


ஓடம் 


வயிறு 


வலது 


வேக்குரு 


ரகர , றகரச் சொற்களின் வேறுபாடுகள் 


பிழை 


காரை 


பிழை திருத்தம் 

திருத்தம் 
ராமன் இராமன் னண்டு 

நண்டு 
றோமம் 

உரோமம் னாரை 
குறுமா குருமா னிலம் 

சிலம் 
அபராதம் அபராதம் லுட்பம் 

நுட்பம் 
அலமாறி அலமாரி 

னொண்டி ரொண்டி 
பிறமாணம் பிரமாணம் னோக்கம் நோக்கம் 
பிராமணன் பிராமணன் ( ன , னா , னி , னு , னொ னோ 
( வடசொல் , திசைச்சொற் என்னும் எழுத்துக்கள் 
களில் , றகரம் ஒரு 

மொழிக்கு முதலில் 
போதும் வராது ; ரக 

வாரா.தர்நகரமே வரும் ) 
ரமே வரும் ) 

ஸ்ரீகள் 

ஸ்திரீகள் 


2. ரகர , றகரச் சொற்களின் வேறுபாடுகள் 


அரமனை , அரண்மனை 

அறுகீரை - ஒருவகைக்கீரை 
மாளிகை 

அரை - பாதி , இடை , ( மாவை 
அரம் - ஒரு கருவி 

அரை ) 
அற- நீங்க , மிக 

அறை - ( வீட்டின் ) அறை , சன் 
அறம் - தருமம் , ஈகை 

னத்தில் ( அறை ) , சொல் 
அரி - திருமால் , சிங்கம் , அறுத் அறைகூவல் - போருக்கழைத் 

தல் 
அறி - தெரிந்துகொள் 

அலரி - ஒருவகைப் பூ 
அரிசி - செல்லரிசி 

அலறி - கதறி 
அறிகுறி - அடையாளம் 

ஆர - நிறைய 
அரவு - பாம்பு 

ஆற - தணிய , புண்ணாடி 
அறவு - நீக்கம் , முடிவு 

ஆரம்பம் - துவக்கம் 
அரிவாள் - கொடுவாள் 

ஆரல் - ஒருவகை மீன் 
அரிவை - தெய்வப்பெண் ஆறு - வழி , ரதி 
ரு - அரிய , அருமையான 

( அவ்வாறு - அவ்விதம் ) 
று - துண்டி , வெட்டு 

இர ( இரப்பு ) - வேண்டு , பிச்சை 
அருகு - பக்கம் , அண்மை 

யெடு , 
அறுகு - ஒரு புல் 

இற ( இறப்பு ) - கட , சா 
அருந்து உண் , சாப்பிடு இறகு - பறவையின் இறகு 
அறுந்து - அறுபட்டு 

ங்கு - மனமுருகு ; அருள் கூர் 
அரும்பு - முகை , மலர் அரும்பு இறங்கு - கீழிறங்கு 
அருவருப்பு - வெறுப்பு 

இடறி - கால் தவறி 
அருவி - நீர்வீழ்ச்சி 

இரவு - இராத்திரி , அல் 
அறுபதம் - வண்டு 

ரு - உட்கார் 


50 


பிழை நீக்கி எழுதுமுறை 


உரை 


உர 


நகர பரவ 


இறு ( இறுத்தல் ) -அறு ; வடி ( நீர் ) உருவி - நாயுருவி , பிடுங்கி 
இறுதி - முடிவு 

சொல் , பேசு 
கை இருப்பு - கையிலுளது உறை - இறுகு , மூடி , இடம் , 
றுமாப்பு - செருக்கு , மமகாரம் ( தலையணை உறை) 
ராட்டு - கை ராட்டினம் உறைப்பு - காரம் 
இரும்பு - ஓர் உலோகம் , கரும் உற்பத்தி - தோற்றம் , துவக்கம் 

பொன் 
இறும்பு - சிறுமலை , புதர் , குறுக் ஊற - சுரக்க , நனைய 
காடு 

ருணி - ஊரார் உண்ணும் 
இறும்பூது - வியப்பு , தாமரைப் 

நீர்க்குளம் 

ஊறு - இடையூறு 
இரை - விலங்குணவு , தீனி , ஒலி ஊறுகாய் - ஊறவைத்த காய் 
றை - சிதறு , வரி , அரசன் , எரி - தீ , நெருப்பு, எரிதல் 
கடவுள் , ( தண்ணீர் ) இறை ரறி - வீசு , வீசி யெறி 
இரைச்சல் - ஒலிமிகுதி 

எரு - வரட்டி , மலம் 
இறைச்சி - மாமிசம் , புலால் எருமை - மாடு ( காரா ) 
ஈர் - இரண்டு , பேன் முட்டை பருக்கு - ஒரு செடி 
ஈறு - இறுதி , முடிவு , 
றுதி , முடிவு , பல்லீறு 

எறும்பு - ஒரு பிராணி 
உறக்கம் . தூக்கம் 

ஏரி - பெரிய குளம் , நீர்நிலை 
உரல் - மாவிடிக்கும் ( உரல் ) ஏறி - மேலே ஏறி 
உறல் - பொருந்துதல் , அடை ஏர் - உழவு ஏர் 
தல் 

ஏராளம் - மிகுதி 
உரவு - வலிமை , உப்பு 

ஏமாறு - வஞ்சிக்கப்படு 
கலர்து வாழ்தல் 

ஏற்பாடு - திட்டம் 
உராய்தல் - தேய்தல் 

ஐயுறவு - சந்தேகம் 
டரி - கழற்று , தோலுரி , மரப் 

ஒரு - ஒன்றாகிய 
பட்டை , அரைப்படி , சுதர் 

ஒறு - தண்டி 
தரம் 

ஒற்றன் தூதன் 
உறி - நெய் , ( மோர் ) உறி 

கா - ஒளிந்துகொள் 
உரிமை - சுதந்தரம் 
உரிய - சொந்தமான 

கரி- யானை , அடுப்புக்கரி 
உறிய - உறிஞ்ச 

கறி - கடி ; ( காய் ) கறி ; மிளகு 
வடிவம் , உருவம் 

- எண்ணம் 
டறு - பொருந்து , மிகுதி கறுத்து - கோபித்து , சினந்து 
ருக்கு இளகச்செய் 

கருப்பு - பஞ்சம் 
ருசி - சுவை 

கறுப்பு - கருமைநிறம் 
உறுதி - திடம் 

கரும்பு - கன்னல் 
றுப்பு - அவய்வம் 

கருமாயம் - மிகுதியான விலை 
உருமு - இடி 

கருவி ஆயுதம் 
உறுமு - கர்ச்சி 

கறுவி - கோபித்து 
கரை . ஓரம் , குளக்கரை 


உறவு 


பால் கற , 


கருத்து 


. 


உநன் 


சுழல் 


ரகர , றகரச் சொற்களின் வேறுபாடுகள் 


- 


சறை - களங்கம் , மாசு , குற்றம் குரைத்தல் - குலைத்தல் 
கறையான் - செல் 

குறைத்தல் - சுருக்குதல் 
கவர் - அபகரி 

கூற்று - மொழி , யமன் 
கவறு - சூதாடு கருவி 

உரிய - கூர்மையான 
கவற்சி - துன்பம் ( கவல் : பகுதி ) கூறிய - சொல்லிய 
காரணம் - முதல் , ஏது 

கூறு - சொல் , பங்கு 
காரியம் - செயல் 

முகடு , வீட்டின் மேற் 
கிரி - மலை 

புறம் 
கார் - மேகம் 

கூறை - துணி , புடைவை 
காறல் - காறியுமிழ்தல் 

கூர்தல் - மிகுதல் 
கிராமம் - சிற்றூர் 

கூர்மம் - ஆமை 
கீரி - ஒருவகைப் பிராணி கோரல் ( கோருதல் ) - விரும்பு 
P - கிழித்து , எழுதி 

தல் , வேண்டுதல் 
குரங்கு - வானரம் , மந்தி கோறல் - கொல்லுதல் 
குறங்கு - தொடை 

சரக்கு - பண்டம் 
குறடு - திண்ணை , பற்றுக்குறடு சரசுவதி - கலைமகள் 
குரம் - குளம்பு 

சரடு - முறுக்கு நூல் 
குறம் - குறத்தி சொல்லுக் குறி சறுகுதல் - வழுகுதல் 
குரவன் - பெரியோன் , ஆசான் சாருதல் - சார்ந்திருத்தல் 
குறவன் - ஒரு குலத்தான் சாறுதல் - தானியம் பெருக்கு 
குறி - அடையாளம் 

தல் 
குறிச்சி - குறிஞ்சி நிலத்தூர் சாறு - இரசம் , ( பனஞ் ) சாறு 
குறிப்பு உள்ளக் கருத்து , சிரங்கு - நோய் 

சிரசு - தலை 
குரவை - கூத்து 

சிரைத்தல் - முடி எடுத்தல் 
குறவை - ஒருவகை மீன் சிறப்பு - மேன்மை 
குறள் - ஒருவகைப்பா , ( திருக் சிறுவன் - இளையன் 
குறள் ) 

சிறை - சிறைச்சாலை 
குரு - ஆசிரியன் , சிறு பரு சீரகம் - ஒரு கறிப்பொருள் 

குட்டையான 
குருதி - இரத்தம் 

சிறிய - கோபித்த 
குருகு - நாரை 

சுரங்கம் - ( பொன் ) சுரங்கம் 
குறுகு - அணுகு , கிட்டு 
குருக்கு - ஒரு செடி 

சுறா - ஒருவகை மீன் 
குறுக்கு - நடுமுதுகு , நடு , இடை சுருக்கு - சுருங்கச் செய் 
குருடு 
டு - கண் குருடு 

சுறுக்கு - விரைவு 
குறும்பி - காதுக்குறும்பி சுறுசுறுப்பு - மிகுந்த ஊக்கம் 
குறும்பு - பொல்லாங்கு 

ஒருவகைக் கொடி 
தென்னை , பனை சுவர் - மதில் 
முதலியவற்றின் பிஞ்சு சுவறு - வற்று , ( நீர் ) கவறுதல் 
தறும்பை - ஓர் ஆடு 

சூரன் - வீரன் 


சைகை 


சீரிய - சிறந்த 


கள் 


. 


சுரை - 


குரும்பை 


பிழை நீக்கி எழுதுமுறை 
சூரியன் - ஞாயிறு , பகலவன் 

துரவு - பெரிய கிணறு 
சூறை - கொள்ளை , புயற்காற்று துறவு - துறத்தல் , சையை 
செரித்தல் - சீரணமாகுதல் ஒழித்தல் 
செறித்தல் - திணித்தல் ; அடக்கு துரத்தல் - செலுத்துதல் 
தல் 

துறத்தல் - நீங்குதல் , ஒழித்தல் 
செரு - போர் 

துரு - இரும்பழுக்கு 
செறு - வயல் , கோபி , திணி துறு - நெருங்கு , அமுக்கு 
செருக்கு - அகங்காரம் 

துருத்தி - உலையூது கருவி 
சேரல் - கிட்டல் 

துருவல் - கடைதல் , துளைத்தல் 
சேறல் - செல்லுதல் 

துரை - பிரபு , தலைவன் 
சேறு - மண்குழம்பு 

துறை 

நீர்நிலையில் இறங்கு 
சொரி - பொழி , கொடு 

மிடம், ஆறு , பிரிவு 
சொறி - தினவுநோய் ( சொறி துறைமுகம் கப்பல் தங்கு 
சிரங்கு ) 

மிடம் 
சோறு - சாதம் 

தூரம் - தொலை 
சோர்வு - தளர்ச்சி , மெலிவு 

தூர் - வேர் , அடி , சேறு 
தரி - அணி , பொறு , தங்கு தூறல் - சிறுமழை 
தறி - வெட்டு , துணி நெய்யுந் தெரி - தோன்று , அறி , 
தறி , கம்பம் 

பொறுக்கி எடு 

தெரு - வீதி 
தறு - கட்டு , முடி 

தெறி - சிதறு , விரலால் உர்து 
தறுகண் - அஞ்சாமை 

தெறு - அழி 
தரை - பூமி 

தேரல் - ஆராய்தல் , பயிலல் 
தவறு - குற்றம் 

தேறல் - தெளிதல் , தேன் , 
தவறி - பிசகி 

தேர்வில் தேறுதல் 
தவிர் - நீக்கு 

தேர்வு - பரீட்சை , சோதனை 
தார் - பூமாலை 

தேர் - இரதம் 
தாறு - குலை , முட்கோல் தோறும் - ( நாள் ) தோறும் 
தாறுமாறு - குழப்பம் 

நருக்கு - நசுக்கு 
திற மூடியைத் திற 

நறுக்கு துண்டி 
திரம் - உறுதி நிலை 

வெண்மயிர் , தலைநரை 
திறம் - வல்லமை , பக்கம் , வகை நறை - தேன் , வாசனை 
திரள் - கூட்டம் 

நாரி - பெண் 
திருகு - முறுக்கு 

நாறி - நாற்றம் வீசி 
திருடன் - கள்ளன் 

நிறம் - வருணம் 
றமை - ஆற்றல் 

நிரம்பிய - நிறைந்த 
திறவுகோல் - சாவி 

நிருத்தம் - நடம் , நடனம் 
திரும்பு - மீண்டுபோ 

நிறுத்தம் - நிறுத்துதல் 
திரை - அலை , திரைச்சீலை திருபம் - கடிதம் 
திறை - கப்பம் , அரசிறை நிறுத்தல் எடை போடுதல் , 
துறக்கம் வீடு 

நிற்கச் செய்தல் 


தரு - மரம் 


. 


நரை 


ரகர , றகரச் சொற்களின் வேறுபாடுகள் 


புண்ணியம் 


பாவை 


சிரை - வரிசை , மந்தை , ஓர் புரம் - பட்டணம் , நகர் , காப்பு 
அசை 

புறம் - பக்கம் , முதுகு , பின்பு , 
நிறை - நிறைவு , மனவடக்கம் ,, 

வெளி 
கற்பு 

புறப்படு - பயணம்போ 
நீறு - திருநீறு , விபூதி 

புறப்பாடு - பரு , பயணம் 
நெரி - உடை , நெருங்கு , நசுக்கு புரவு - காப்பு , ஆட்சி 
நெறி - மதம் , வழி , புருவத்தை புறவு - புறா, புறம்போக்கு 
வளை , நீதி 

பெரு - பெரிய 
நெருங்கி - அணுகி 

பெறு - அடை, பிள்ளை பெறு 
நெருப்பு - தீ 

பேர் - பெயர் 
நேரம் - பொழுது 

பேறு - பாக்கியம் , இலாபம் , 
நேருதல் - ஏற்படல் 
பரர்த - பரவிய 

பொரி - நெற்பொரி 
பறந்த - பறந்த ( பறவை ) 

பொறி - தீட்டு , எழுது , இயந்தி 
பரபரப்பு - அவசரம் 

ரம் , தீத்துகள் , புலனுறுப்பு 
கடல் 

பொரியல் - பொரியல் ( கறி ) 
பறவை - பட்சி , புள் 

பொரு - ஒப்பாகு , போர்செய் 
பரம்பு - பரம்புப் பலகை பொறு - பொறுத்துக்கொள் , 
பறம்பு - ஒரு மலை 

தாங்கு 
பரி - குதிரை, இரங்கு , விரும்பு பொருட்டு - காரணம் 
பறி - பிடுங்கு , தோண்டு , அபகரி பொருத்தம் - தகுதி 
பரிசு - வெகுமதி 

சோற்றுவ 

பற்றுவடு, 
பரிந்து - அன்பு கொண்டு 

தோசைப் பொருக்கு 
பருந்து - ஒரு பறவை 

பொறுக்கு - தெரிந்தெடு 
பருத்தி - பஞ்சு 

பொருப்பு - மலை 

( மை 
பருவம் - காலம் 

பொறுப்பு - உத்தரவாதம் , கட 
வரை - பார்வதி 

பொறுமை - சாந்தம் , சகிப்புத் 
பறை - சொல் , தம்பட்டம் 

தன்மை 
கம்பி , கடப்பாரை பொறாமை - மனவெரிச்சல் 
பாறை - கற்பாறை , கல்நிலம் 

கடினமாகு , உணர்ச்சியறு 
பிர - பிரபஞ்சம்) , வடமொழி மற - மறந்துபோதல் 
உபசர்க்கம் 

மரம் - விருட்சம் 
பிற - மற்ற , தோன்று 

மறம் - வீரம் , பாவம் , கொலை 
பிறகு - பின் 

மரி - சா , இற 
பிறப்பு - தோற்றம் 

மறி - தடு , மான் , ஆட்டுக்குட்டி 
பிரயாணம் - வழிப்போக்கு மரு 

வாசனை 
பிரயோசனம் - பயன் 

மறு - குற்றம் , களங்கம் , மற்ற 
பிரிவு - விட்டுப் பிரிதல் 

மருகு - காட்டுமல்லிகை 
புரணி - ஊன் 

மறுகு - மயங்கு , நெடுர்தெரு 
புறணி - புறங்கூறல் , மட்டை மருகி - மருமகள் 
பின் உட்பக்கம் 

மறுகி - தயங்கி 


பொருக்கு 


பாரை - 


மா 


பிழை நீக்கி எழுதுமுறை 


( வரி 


வரை 


மருமகள் - மகன் மனைவி வரன்முறை - அடிப்பட வந்த 
மருமகன் - மகள் கணவன் 

முறை 
மருவல் - பொருந்துதல் வருத்தல் - துன்பப்படுத்தல் 
மருவீடு - மணமக்களை வீட்டுக் வறுத்தல் - காய்களை வறுத்தல் 
கழைத்தல் 

வறுவல் - வறுத்தகறி 
மரை - ஒரு மான் , திருகுசுரை , வறுமை - தரித்திரம் 
தாமரை 

மலை , மூங்கில் , அளவு , 
மறை - ஒலித்தல் , வேதம் , இரக வறை - துவட்டற்கறி , பொரித்த 
சியம் 

காய்கறி 
மாரன் - மன்மதன் 

வரையறை - எல்லை 
மாறன் பாண்டியன் 

வர்க்கம் - இனம் 
மாரி - மழை 

வற்புறுத்து - வலிந்து சொல் 
மாறி - வேறுபட்டு 

விசிறி - காற்றிசை கருவி 
முறம் - சுளகு 

விரகு - தந்திரம் 
முரண் - மாறுபடுதல் 

விறகு - எரிக்குங் கட்டை 
முரி - ஒடி , கெடு 

விரல் -கைவிரல் 
முறி - தளிர் , இலை , பட்டையம் விறல் 

விறல் - வெற்றி , வலிமை 
முருக்கு - ஒரு மரம் 

விருப்பம் - ஆசை 
முறுக்கு - திருக்கு , அதட்டு , விருந்து - உணவளித்தல் 
தின்பண்டம் 

விதை , வேகமாகு 
முருகன் - அழகன் , கர்தன் விரைவு - வேகம் 
முருகு வாசனை 

அழகு . 

விறை - கடினமாகு , மரத்துப் 
இளமை 

வீரி . காளி 

[ போ 
முறுகு - திருகு , பதங் கடர்து வீறி - ஓங்கி 

வீறிட்டு - சத்தமிட்டு அலறி 
முருங்கை - ஒரு மரம் 

வீற்றிரு - சிறர் திரு 
முருடு - முரடு 

வரு - பயம் , அச்சம் 
மெய்யுரை - உண்மைச் சொல் 

வெறு - பகை , மிகுதல் , வெறும் 
மெய்யுறை - கவசம் , அங்கி 

புக்கொள் 
வரம் - அருள் 

வறுமை - ஒன்றுமில்லாமை 
வறம் - வறட்சி 

வேர் . மரவேர் 
வரலாறு - சரித்திரம் 

வேறு - மற்ற 


விரை . 


வேகு 


( குறிப்பு : காறல் , காரல் ; சுறண்டு , சுரண்டு ; சுறீர் , சுரீர் : 

தறுவாய் , தருவாய் ; நறுக்கு , நருக்கு ; முறி , முரி என்னுள் 
சொற்கள் வேறுபாடின்றி வழங்குகின் றன . ) 


எளிது 
எளிய - அற்ப 


ளை - துழாவு , 


3 . எகர , ழகரச் சொற்களின் வேறுபாடுகள் 
அளகம் - பெண்மயிர் 

எழுத்தாணி 

ஓலையிலெழுதும் 
அளகு - பெண் 

பெண் பறவை , கோழி கருவி 
அழகு - அலங்காரம் 

எள் - நிந்தை , ஒரு தானியம் , 
னம் உப்பளம் 

எளிமை 
அளி - வண்டு , அருள் , கா 

இலேசு 
எழி - கெடு 
அழுக்கு - மாசு , பொறாமை ஒளி - மறை , வேதம் , வெளிச்சம் , 

துழாவு , கல் , தயிர் , புகழ் 
குகை 

ஒழி - அழி , நீக்கு 
அழை - கூப்பிடு , பெயரிடு களம் - போர்க்களம் , நெற்களம் 
எள் - அள்ளு 

களர் - விளையா நிலம் 
ஆழம் - பள்ளம் 

களவு - திருட்டு 
உளி - அரசன் , ஆள்வோன் , களி - மகிழ்ச்சி 
சிங்கம் 

N - நீக்கு , கோல் , மிகுந்த 
கழி - கடல், சக்கரம் , மோதிரம் களை - முகவழகு , நீக்கு , இளை 
ள் - புழங்கு , அரசுசெய் , ஆண் கழை - கோல் , கரும்பு , மூங்கில் 
மகன் , ஊழியன் 

கள் 
கழ் - அமுக்கு , தாழ்த்து களிம்பு - துரு , பூச்சு மருந்து 
ள்வார் ஆளுவோர் 

கழுகு - ஒரு பறவை 
ஆழ்வார் - திருமால் அடியவர் 

கழுதை - ஒரு விலங்கு 
இளகு - நெகிழ்தல் 

கழுவல் - தூய்மை செய்தல் 
இழ - தொலை , போக்கடி 

காளி - துர்க்கை 
ளை - மெலிதல் , களைத்தல் காழி - சீகாழி 
இழை - தேய் , செய் , நூல் 

எருது , வாலிபன் 
உள உள்ளம் 

கிளவி - சொல் ( எழுதாக்கிளவி ) 
உளவு - வேவு , மறைவு 

கிழவி - உரியவள் , முதியாள் 
உழவு - பயிர்த்தொழில் , வருத் கிழி - கிழித்தல் , பண முடிச்சு 
தம் , முயற்சி 

கீள் - கோவணம் , தோண்டு 
பிதற்று 

கீழ் - கீழே , தாழ்வு 
ளி - தறிக்குங் கருவி 

குளம் - தடாகம் 
உழி - இடம் , ஏழாம் வேற்றுமை குளவி - வண்டுவகை 
புருபு 

குழவி - குழந்தை 
உளுக்கு சுளுக்கு 

குளம்பு - விலங்கின் அடி 
உழுர்து - ஒருவகைத் தானியம் குழம்பு - சேறு , காய்கறி 
உளை - ரோகு , சேறு , பிடரிமயிர் குழம்பு 
உழை - வருந்தி வேலைசெய் , 

முழுகு 
மான் , பக்கம் 

குழி - கிடங்கு , பள்ளம் 
எழுதல் - உயர் தல் , கிளம்புதல் , குழை - குண்டலம் , தளிர் 
அரைதல் 

தளிர் - குளிர்ச்சி , நடுக்கம் 


காளை 


உளறு 


குளி 


பிழை நீக்கி எழுதுமுறை 


குழு - கூட்டம் 


நாளி - மூங்கில் , நாய் 
களம் - குப்பை , வைக்கோல் நாழி - படி , நாழிகை 
களம் 

நுழை - புகு 
பழம் - என் 

பழி - குற்றம் 
உளி - பேய் 

பளிச்சு - ஒளிவீச்சுக் குறிப்பு 
கூழி - குள்ளப் பசு 

பளு 

கனம் 
கேள் - செவிகொடு , நட்பு 

பழு - முதிர் , கனி 
கேழ் - பொருந்து , நிறம் , ஒளி பாளை - மூடு மடல் 
கேழ்வு - தோணிக்கூலி பாழ் - வீண் , அழிவு 
கேழ்வரகு - ஒரு தானியம் பீளை - கண் மலம் 
கேளி 

- மகளிர் விளையாட்டு பீழை - புழுங்குதல் , துன்பம் 
கொளு - பொருந்து 

புளுகு - பொய் 
கொழு கொழுப்பாகு , ஏர்க்காறு புழுகு - புனுகு 
கொளுந்து - எரி 

பூளை - இலவம் பஞ்சு 
கொழுந்து - இள இலை , 

ள இலை , மருக் பூழை - துவாரம் , சிறுவாசல் 
கொழுந்து 

பொளி - கொத்து , சுத்தியாலடி 
கோளி - கொள்பவள் , ஆல் , பொழி - ஊற்று , சொரி 
அத்தி 

போளி - ஒருவகையப்பம் 
கோழி - ஒரு பறவை 

மழை - வான்பொழி நீர் 
கோள் - புறங்கூறல் 

மாளிகை - அரண்மனை ,பெருவீ 
சுளி - முகங்கோணு , கோபி மாளுதல் - இறத்தல் 
சுழி - வளை , வட்டமிடு, நீர்ச்சுழி மிளகு - கறிமிளகு 
சூள் 

முளவு - முள்ளம் பன்றி 
சூழ் - ஆராய் , முற்றுகை இடு முழவு - மத்தளம் 
சோளம் - ஒரு தானியம் முளை - தோன்று , விதைமுன் 
சோழம் - ஒரு நாடு 

முழை - குகை 
தளை - கட்டு , விலங்கு 

மூளி - காதறை , விளிம்பில் 
தழை - இலை , தழைத்தோங்கு 

லாதது 
தாளம் - இசைக்கால வளவு மூளை - மண்டை உள்ளீடு 
தாழம் - தாழ்வு 

மூழை - அகப்பை , துடுப்பு 
தாளி - பனை 

மூள் - மிகு 
தாழி - பெரும்பானை , சாடி மூழ் - அமிழ்ந்துபோதல் 
தாள் - கால் , முயற்சி , செடிமுத மேழி - கலப்பை 

லியவற்றின் அடித்தண்டு மேளம் - தவுல் வாத்தியம் 
தாழ் - கீழாகு , கதவடைகோல் , வளம் - அழகு , செல்வம் 
பணி 

வளி - காற்று 
தெளி - தெளிவாகு , சிதறு வழி - பாதை , நிரம்பிவிழு 
தெழி - அதட்டு , வருத்து வளை - வட்டமாக்கு , துவாரம் 
தோளை 

வழை - சுரபுன்னை மரம் 
தோளன் - தோளையுடையவன் வாளி - அம்பு , வளையம் 
தோழன் - நண்பன் 

வாழ்க 


ஆணை 


துவாரம் 


வாழி 


ஆண்பால் , பெண்பாற் பெயர்கள் 


வாளை 

ஒரு வகை மீன் 
வாழை - ஒரு மரம் 


விழி - கண் திற , பார் 

விளை - வளர் , முதிர் , உண் . 
வாள் - ஒளி , ஒரு கருவி 

பண்ணு 
வாழ் - உயிரோடிரு 
வினா - ஒரு மரம் 

வெள்ளம் - நீர்ப்பெருக்கு 
விழா - திருவிழா , கொண்டாட் வேளம் - சிறைக்களம் 

வேழம்- கரும்பு , மூங்கில் , யானை 
விளி - கூப்பிடு , இற 

வேளை - காலம் , ஒரு பூடு . 
( குறிப்பு : இழிவு , இளிவு ; உழறு , உளறு ; உழுந்து , உளுந்து 

குழறு , குளறு ; சுழி , சுளி ; துழாய் , துளாய் ; பவழம் , 
பவளம் என்பன வேறுபாடின்றி வழங்குகின்றன . ) 


அச்சி 


அநுசன் 


கருவூரான் 


களிறு 


அரசி 


பசு 


ஆடவன் 


கிழவி 


4. ஆண்பால் , பெண்பாற் பெயர்கள் 
ஆண்பால் பெண்பால் 

ஆண்பால் 

பெண்பால் 
அச்சன் 

கண்ணன் 

கண்ணி 
அண்ணன் அண்ணி கரியன் 

கரியள் 
அநுசை 

கருவூராள் 
அப்பன் அம்மை கலை 

பிணை. 
அமைச்சன் அமைச்சி 

பிடி 
அம்மான் அத்தை 

கன்னான் கன்னாத்தி 
அரசன் 

காதலன் காதலி 
அலவன் 

பெடை நண்டு காந்தன் காந்தை 
ஆசிரியன் ஆசிரியை 

காளை 
பெண்டு 

கிழவன் 
ஆதிரையான் ஆதிரையாள் குட்டையன் 

குட்டைச்சி 
ஆயன் ஆய்ச்சி குறவன் 

குறத்தி 
இடையன் 

இடை 
இந்திரன் 

குருடி 
இந்திராணி கூனன் 

கூனி 
உபாத்தியாயன் உபாத்தியாயி 
உழவன் உழத்தி ( னி கொழுந்தன் கொழுர்தி 
ஊமையன் ஊமைச்சி 

சிவம் 

சத்தி 
எம்பி எங்கை சிவன் 

சிவை 
எயினன் எயிற்றி சிறியன் 

சிறியள் 
ஒருவன் ஒருத்தி 

சிறுக்கன் 
ஒதுவாள் 

சிறுவன் 
கடுவன் 

சிற்றப்பன் சிற்றன்னை 
கிடாரி , மறி சீமான் 

சீமாட்டி 
கணக்கன் கணக்கச்சி செட்டி 

செட்டிச்சி 
கணவன் மனைவி 

செவிடன் 


குருடன் 


சை 


போத்து 


ஓதுவான் 


சிறுக்கி 
சிறுமி 


மந்தி 


சடா 


. 


செவிடி 


பிழை நீக்கி எழுதுமுறை 


ஆண்பால் 
செல்வன் 


சேங்கன்று 


மகள் 


சேவல் 
சோழியன் 
தச்சன் 
தட்டான் 
தர்தை 
தமையன் 
தம்பி 
தனயன் 
கனவான் 
திருமால் 
திருவாளன் 
தெலுங்கன் 
தேவராளன் 
தேவன் 
தோழன் 
சண்பன் 
சம்பி 
பல்லன் 
கான் முகன் 
நெட்டையன் 
பண்டிதன் 
பாவன் 
பள்ளன் 
பறையன் 
பாட்டன் 
பாணன் 
பார்ப்பனன் 
பார்ப்பான் 


பெண்பால் ஆண்பால் பெண்பால் 
செல்வி 

பிராமணன் பிராமணத்தி 
கிடாரி பிரான் 

பிராட்டி 
பெட்டை புதல்வன் 

புதல்வி 
சோழிச்சி புலவன் 

புலத்தி 
தச்சச்சி புலையன் 

புலைச்சி 
தட்டாத்தி பெரியன் பெரியள் 
தாய் 

பெருமான் பெருமாட்டி 
தமக்கை பேரன் 

பேத்தி 
தங்கை 

பொன்னன் பொன்னி 
தனயை 

மகன் 
தனவந்தி மணவாளன் மணவாட்டி 
திருமகள் மணாளன் 

மணாட்டி 
திருவாட்டி மருமகன் 

மருமகள் 
தெலுங்கச்சி மாணவன் 

மாணவி 
தேவராட்டி மருத்துவன் 

மருத்துவச்சி 
தேவி 

மலையாளன் மலையாட்டி 
தோழி மாணாக்கன் 

மாணக்கி 
நண்பி மாமன் 

மாமி 
நங்கை 

முடவன் 
நல்லள் முதலியார் 

முதலிச்சி 
கலைமகள் முதியவன் 

முதியவள் 
நெட்டைச்சி மூதாளன் 

மூதாட்டி 
மூத்தான் மூத்தாள் 
பாத்தி 

மைத்துனன் மைத்துனி 
பள்ளி ,பள்ளத் 

வணிகன் வணிகச்சி 
பறைச்சி வண்ணான் 

வண்ணாத்தி 
பாட்டி வீரன் 

வீரி 
பாணத்தி வலையன் 

வலைச்சி 
பார்ப்பினி வேலைக்காரன் வேலைக்காரி 
பார்ப்பாத்தி வேளாளன் வேளாட்டி 


முடத்தி 


பண்டிதை 


5 . மரபு வழுக்களும் , மரபு வழாநிலைகளும் 
( குறிப்பு : அறிவுடையோர் வழங்கி வந்தபடி சொல்வது மரபு 
( வழக்கு ) ; மாற்றிச் சொல்வது மரபு வழு . ) 
மரபு வழு 

மரபு வழாநிலை 
ஆட்டுப் பாகன் 

ஆட்டிடையன் 
யானை பிடையன் 

யானைப் பாகன் 
குதிரைக் கன்று 

குதிரைக் குட்டி 


போலி 


மரபு வழு 
பசுவின் குட்டி 
தென்னங் கன்று 
வேப்பம் பிள்ளை 
பனம்பிஞ்சு 
புளியங் குரும்பை 
மா ஓலை 
பனை பிலை 
குருவிக் குட்டி 


மரபு வழாநிலை 
பசுவின் கன்று 
தென்னம் பிள்ளை 
வேப்பங் கன்று 
பனங் குரும்பை 
புளியம் பிஞ்சு 
மா இலை 
பனை ஓலை 
குருவிக் குஞ்சு 
கீரிப் பிள்ளை 
நாய்க் குட்டி 
மான் கன்று 
யானை இலத்தி 
எருமைச் சாணம் 
ஆட்டுப் பிழுக்கை 
கழுதை விட்டை 


கீரிக் குஞ்சு 
சாய்க் குஞ்சு 
மான் குட்டி 


யானைச் சாணம் 
எருமை இலத்தி 
ஆட்டுச் சாணம் 
கழுதைச் சாணம் 


அரயர் 


6. போலி 
[ ஒரு மொழியில் ஓர் எழுத்து நிற்குமிடத்தில் அந்த 
எழுத்துக்கு ஈடாக வேறோர் எழுத்து நின்றாலும் பொருள் 
வேறுபடாமல் ஒத்திருப்பது . ) 
அறம் அறன் பசல் 

பைசல் 
சலம் கலன் மயல் 

மையல் 
பலம் நிலன் அமச்சு 

அமைச்சு 
குணம் குணன் 

அரையர் 
மரம் மரன் 

ஐஞ்ஞூறு ஐந்நூறு 
சரும்பு சுரும்பர் நண்டு 

ஞண்டு 
அரும்பு அரும்பர் நாய் 

ஞாய் 
இடக்கு இடக்கர் 
வண்டு வண்டர் நாயிறு 

ஞாயிறு 
வெற்பு வெற்பர் நமன் 

ஞமன் 
பந்தர் 
சாம்பல் சாம்பர் முகரிகோல் 

நுகக்கோல் 
குதில் 

நீந்து 

நீஞ்சு 
திறம் திறல் ஐந்து 

ஐஞ்சு , அஞ்சு 
பக்கம் பக்கல் வைத்த 

வைச்ச 
கூவம் கூவல் நேயம் 

நேசம் 
மதில் மதிள் கயம் 

கசம் 
திமில் திமிள் 

ஈசல் 


நாண் 


ஞாண் 


பர்தல் 


முனி 


நுனி 


குதிர் 


ஈயல் 


7. வல்லெழுத்துக்கள் மிகும் இடங்கள் 


( வல்லெழுத்துக்கள் ஆறனுள் க , ச , த , ப ஆக நான்குமே 
மொழிக்கு முதலில் வருவன . ) 


அ இறுதிச் சொற்கள் 

பொல்லா + காலம் = பொல் 

லாக் காலம் ( குதிரை 
+ கிளி = அக்கிளி 

ஓடா + குதிரை = ஓடாக் 
அந்த + காளை = அந்தக்காளை 
இந்த + பசு = இந்தப்பசு 

பறவா + கிளி = பறவாக் கிளி 

தேடா + பொருள் = தேடாப் 
எர்த + தட்டு = எர்தத் தட்டு 

பொருள் 
அது தவிர + தேடினான் = அது 

பெய்யா + கொடுக்கும் = பெய் 
தவிரத் தேடினான் 

யாக் கொடுக்கும் 
அதுபோல + கூறினான் = அது 
போலக் கூறினான் 

தேடா + சென்றான் = தேடாச் 

சென்றான் 
பைய + சென்றான் = பையச் 
சென்றான் 

பலா + பழம் = பலாப்பழம் 
மெல்ல + பேசினான் = மெல்லப் 

கூவா + சேவல் = கூவாச்சேவல் 
பேசினான் 

புறா + கூடு = புறாக்கூடு 
சால + பேசினான் = சாலப் 

ரா + பள்ளிக்கூடம் = இராப் 

பள்ளிக்கூடம் 
பேசினான் 
மிக + சொன்னான் = மிகச் ஈறா + துண்டம் = சுறாத் துண் 

டம் 
சொன்னான் 
மற்ற + காடி = மற்றக்கரடி 

கனா + கண்டான் = கனாக் கண் 
ஆக ; என 

; 
வருவதாக + கூறினான் = வருவ இ இறுதிச் சொற்கள் 

தாகக் கூறினான் 
போவதாக + சொன்னான் 

+ செடி = இச்செடி 
போவதாகச் சொன்னான் 

அப்படி + செய் = அப்படிச் செய் 
பாடென + கொடுத்தான் = 

இப்படி + கூறினான் = இப்படிச் 
பாடெனக் கொடுத்தான் 

கூறினான் 
தேடென + சொன்னான் = 

எப்படி + போனான் = எப்படிப் 
தேடெனச் சொன்னான் 
அவனைவிட + பெரியவன் : 

இனி + பேசு = இனிப் பேசு 
அவனை வீடப் பெரியவன் 

தனி + குடம் = தனிக்குடம் 
அதைவிட + சிறியது = அதை 

அன்றி , இன்றி ; 
விடச் சிறியது 

தடையின்றி + செய்தான் = 
ஆ இறுதிச் சொற்கள் 

தடையின்றிச் செய்தான் 

மெய்யன்றி + புகழ்பெறான் 
காணா + காட்சி = காணாக் காட்சி மெய்யன்றிப் புகழ்பெறான் 
இல்லா + தாழ்வு = இல்லாத் உப்பின்றி + தின்றான் = 
தாழ்வு 

உப்பின்றித்தின்றான் 


விட : 


டான் 


போனான் 


வல்லெழுத்துக்கள் மிகும் இடங்கள் 


குச் சொல் 


கட்டி + கொண்டான் = கட்டிக் அதற்கு + கொடு = அதற்குக் 
கொண்டான் 

கொடு 
தேடி + சென்றான் = தேடிச் அவனுக்கு + சொல் = அவலுக் 

சென்றான் 
கூடி + பேசினான் = கூடிப் கொக்கு + கால் = கொக்குக் 
பேசினான் 

கால் 
பாதி + துணி = பாதித்துணி கற்று + கொடு = கற்றுக்கொடு 
உரி + காய் = உரிக்காய் 

சற்று + பொறு = சற்றுப் பொறு 
சாழி + பழம் = நாழிப்பழம் எட்டு + தலை = எட்டுத்தலை 
கிளி + கூடு = கிளிக்கூடு 

பத்து + பனை = பத்துப்பனை 
டலி + தொழில் = கூலித் 

திரு + குளம் = திருக்குளம் 
தொழில் 

திரு + புகழ் = திருப்புகழ் 
பழி + சொல் = பழிச்சொல் 

4 
மார்கழி + திங்கள் = மார்கழித் 

புது + கோட்டை புதுக் 

கோட்டை 
திங்கள் 

நடு + பகல் = நடுப்பகல் 
பனி + காலம் = பனிக்காலம் 

கன்று + குட்டி = கன்றுக்குட்டி 
ஈ இறுதிச்சொற்கள் 

இரும்பு + பூண் = இரும்புப்பூண் 
* + கால் = ஈக்கால் 

அம்பு + தலை = அம்புத்தலை 
தீ + குணம் = தீக்குணம் 

செம்பு + தண்ணீர் = செம்புத் 

தண்ணீர் 
2 , ஊ ஈற்றுச்சொற்கள் 

அரவு + தோல் = அரவுத்தோல் 
உ + பக்கம் = உப்பக்கம் 

இரவு + காலம் = இரவுக்காலம் 
அங்கு + போ = அங்குப்போ 

புறவு + தலை = புறவுத்தலை 
இக்கு + செல் = இக்குச்செல் 

பூ + பறி = பூப்பறி 
எங்கு + கண்டாய் = எங்குக் 

பூ + பூத்தது = பூப்பூத்தது 
கண்டாய் 
ஆங்கு + கேட்டான் = ஆங்குக் 

எ , ஏ இறுதிச்சொற்கள் 
கேட்டான் 

எ + காலம் = எக்காலம் 
ஈங்கு + பார்த்தான் = ஈங்குப் ஏ + கடிது = எக்கடிது 

பார்த்தான் 
யாங்கு + சென்றான் = யாங்குச் 

ஐ இறுதிச்சொற்கள் 
சென்றான் 

கை + களிறு = கைக்களிறு 
ஆண்டு + சென்றான் = ஆண்டுச் அவ்வகை + செய்தான் = அவ் 
சென்றான் 

வகைச் செய்தான் 
ஈண்டு + போர்தான் = ஈண்டுப் இவ்வகை + கற்றான் = இவ் 
போர்தான் 

வகைக் கற்றான் 
யாண்டு + கூறினான் = யாண்டுக் எவ்வகை + திருத்தினான் = 
கூறினான் 

எவ்வகைத் திருத்தினான் 
மற்று + சிறியன் = மற்றுச் மற்றை + பொருள் = மற்றைப் 
சிறியன் 

பொருள் 


பிழை நீக்கி எழுதுமுறை 


பலகை 


னை + கண்டான் = அவனைக் இவ் விதம் + பொறுமை = இவ் 
கண்டான் 

விதப் பொறுமை 
என்னை + தேடினான் = என் எவ்விதம் + தீமை = எவ்விதத் 
னைத் தேடினான் 

தீமை 
பொருளை + பெற்றான் = பொரு எல்லாம் + சொற்களும் = எல் 
ளைப் பெற்றான் 

லாச் சொற்களும் 
நல்லாரிடை + புக்கு = நல்லா 

எல்லாம் + படியாலும் = எல் 
ரிடைப்புக்கு 

லாப் படியாலும் 
மலையிடை + பிறவா = மலை 
யிடைப் பிறவா 

பணம் + பை = பணப்பை 

கமலம் + கண் = கமலக்கண் 
அரை + பணம் = அரைப்பணம் 
மலை + பாம்பு = மலைப்பாம்பு 

மரம் + கட்டில் = மரக்கட்டில் 

நிலம் + பனை = நிலப்பனை 
தலை + சுமை = தலைச்சுமை 
லை + கோயில் = கலைக்கோயில் அகலம் + துணி = அகலத்துணி 

வட்டம் + பலகை = வட்டப் 
நகை + பெட்டி = நகைப்பெட்டி 
சிறை + கூடம் = சிறைக்கூடம் 
பறவை + கூடு பறவைக்கூடு குளம் + கரை = குளக்கரை 
யாளை + கழுத்து = யானைக் படம் + காட்சி = படக்காட்சி 
கழுத்து 

நாய் + தலை = நாய்த்தலை 
குதிரை + குளம்பு = குதிரைக் 

வாய் + பேச்சு = வாய்ப்பேச்சு 
குளம்பு 

போய் + சொல் = போய்ச் சொல் 
சாரை + பாம்பு = சாரைப்பாம்பு 

தயிர் + குடம் = தயிர்க்குடம் 
வாழை + பழம் = வாழைப் பயிர் + தொழில் = பயிர்த் 
பழம் 

தொழில் 
பனை + கை = பனைக்கை 

மயிர் + கம்பளம் = மயிர்க் 
கோடை + காலம் = கோடைக் கம்பளம் 
காலம் 

சார் + கட்டில் = நார்க்கட்டில் 
மழை + காலம் = மழைக்காலம் நகர் + புறம் = நகர்ப்புறம் 

மலர் + சோலை = மலர்ச்சோலை 
ஓ இறுதிச்சொல் 

நீர் + பாம்பு = நீர்ப்பாம்பு 
ஓ + கொடிது = ஓக்கொடிது ழ் + பயன் = ஊ 
ஊழ்ப்பயன் 
மெய் இறுதிச் சொற்கள் 

கீழ் + குலம் = கீழ்க்குலம் 

கீழ் + காற்று = கீழ்க்காற்று 
அவ்விதம் + கொடுமை = அவ் ( கீழ்குலம் , கீழ்காற்று 
விதச் கொடுமை 

மிகாமலும் வரும் . ) 


8. வல்லெழுத்துக்கள் மிகா இடங்கள் 


பொன்னி + கணவன் 
அ , ஆ இறுதிச் சொற்கள் 

பொன்னி கணவன் 
சில + செல்வம் = சில செல்வம் 

தம்பீ + போ = தம்பீ போ 
(பல + குதிரை = பல குதிரை 
கல்ல + பாம்பு = நல்ல பாம்பு உ , ஊ இறுதிச் சொற்கள் 
கெட்ட + பையன் = கெட்ட 

அது + நெடிது = அது நெடிது , 
பையன் 

அது + பெரிது = அது பெரிது 
வந்த + காலம் = வர்த காலம் 
பேசின + பேச்சு = பேசின 

இது + கொடிது = இது 

கொடிது 
பேச்சு 
எழுதின + புத்தகம் = எழுதின 

எது + சிறிது = எது சிறிது 

எது + பெரிது = எது பெரிதி 
புத்தகம் 
பாடுகிற + பாட்டு = பாடுகிற 

அடு + களிறு = அடு களிறு 

சுடு + சோறு = சுடு சோறு 
பாட்டு 
வருகிற + காலம் = வருகிற 

ஓடு + குதிரை = ஓடு குதிரை 

காது + கேளாது = காது 
காலம் 
அண்ணா + கொடு = அண்ணா 
கொடு 

மாடு + சீருது = மாடு சீறாது 
அவனா + செய்தான் = அவனா 

உலகு + பெரிது = உலகு 
செய்தான் 
வாழ்க + கொற்றா = வாழ்க 

வரகு + சிறிது = வரகு சிறிது 
கொற்றா 

செய்து + கொண்டான் = 
சென்ற + பூனை = சென்ற பூனை 

செய்து கொண்டான் 

பெய்து + பார்த்தான் = பெட் 
ரிய + பூனை = கரிய பூனை 

பார்த்தான் 
, # இறுதிச் சொற்கள் 

அறிந்து + கொண்டான் = 
வரும்படி + கூறினான் = வரும் அறிந்து கொண்டான் 
படி கூறினான் 

தெரிந்து + போனான் = 
போகும்படி + சொன்னான் = தெரிந்து போனான் 
போகும்படி சொன்னான் வர்து + சொன்னான் = வந்தி 
( அப்படி , இப்படி , எப்படி 

சொன்னான் 
என்ற சொற்கட்குப் பின் பங்கு + பிரித்தான் = பங்கு 
மட்டும் மிகும் . ) 

பிரித்தான் 
புலி + பாய்ர்தது = புலிபாய்ந் பர்து + பெரிது = பர்து பெரிது 
புலி + பிடித்தான் = புலி 

அம்பு + தொடு = அம்பு தொடு 
பிடித்தான் 

கண்டு + சொல் கண்டு சொல் 
புளி + தின்றான் = புளி தின் இரவு + சழிர்தது = இரவு 
வழி + தேடினான் = வழி தேடி கழிந்தது ( போன ) 

உறவு + போனது = உறவு 


பெரிது 


( தது 


[ றான் 


னான் 


பெரிது 


சிறுமை 


மண் + பெரிது = மண் பெரிது 

பிழை நீக்கி எழுதுமுறை 
செலவு + செய்தான் = செலவு கிணறு + மூழ்கினான் = கிணறு 
செய்தான் 

மூழ்கினான் 
வரவு + பார்த்தான் = வரவு ஐ , ஓ இறுதிச் சொற்கள் 
பார்த்தான் 

யானை + பெரிது = யானை 
அறிவு + பெற்றான் = அறிவு 

பெற்றான் 
கூப்பு + கை = கூப்பு கை 

அத்தனை + செடி = அத்தனை 

செடி 
நாட்டு + புகழ் = நாட்டு புகழ் 
அன்று + சொன்னான் = அன்று 

இத்தனை +சிறுமை = இத்தனை 
சொன்னான் 
இன்று + கண்டான் = இன்று 

எத்தனை + பசு = எத்தனை பசு 
கண்டான் 

பிள்ளை + தேடினது = பிள்ளை 

தேடினது 
என்று + தந்தான் = என்று தர் 
தான் 

அயை + பெரியன = அவை 

பெரியன 
நன்று + சொன்னாய் = நன்று 
சொன்னாய் 

பறவை + கொன்றான் = பறவை 

கொன்றான் 
அவ்வளவு + காலம் = அவ்வளவு 

ஒளவை + கண் = ஔவை கண் 
காலம் 

துவோ + போனது = 
வ்வளவு + துணிவு = இவ் 

துவோ போனது 
வளவு துணிவு 
எவ்வளவு + பொறுப்பு = எவ் 

மெய் இறுதிச் சொற்கள் 
வளவு பொறுப்பு 
அதிலிருந்து + பெற்றான் = கண் + சிறிது = கண் சிறிது 

அதிலிருந்து பெற்றான் எவர் + பெரியவர் = எவர் 
இதினின்று + செய்தான் = 

பெரியவர் 
இதினின்று செய்தான் செய் + குன்றம் = செய் குன்றம் 
னொடு + போனான் 

குளிர் + காலம் = குளிர் காலம் 
எனாடு போனான் 

பயிர் + செய்தான் = பயிர் 
அவனோடு + சேர்ந்தான் = 

செய்தான் 
அவனோடு சேர்ந்தான் 

நீர் + பாய்ச்சினான் = நீர் பாய்ச்சி 
எண்ணோடு + பாடினான் = மண் னான் 

( தான் 
ணோடு பாடினான் 

நீர் + குடித்தான் = நீர்குடித் 
காடு + சென்றான் = காடு 

சிறுவர் + தாய் = சிறுவர் தாய் 
சென்றான் 

அவர் + தலை = அவர் தலை 


9. பல்வகைச் சொற்புணர்ச்சி 


யாடினான் 


குதிரை 


உயிரீற்றுப் புணர்ச்சி திரு + அடி = திருவடி 
அ + உயிர் = அவ்வுயிர் 

பூ + எடு = பூவெடு 
* + வழி = அவ்வழி 

+ ஆடை = எவ்வாடை 
அ + யானை = அவ்யானை 

சே + அடி = சேவடி 
பல + அணி = பலவணி 

தே + ஆலயம் = தேவாலயம் 
பல + ஆண்டு = பல்லாண்டு ரே + இடம் = ஒரேயிடம் 
சில + ஆடு = சிலவாடு 

நீயே + அறிவாய் = நீயே 
சில + சில =சிலசில , சிலச்சில , 

யறிவாய் 
சிற்சில 

அவனே + ஆடினான் = அவனே 
பல + பல = பலபல , பலப்பல . 
பற்பல 

கை + நெகிழ = கைந்நெ 

நகிழ 
சில + கலை = சில்கலை 

கை + மாறு = கைம்மாறு 
சில + மலை = சின் மலை 

இனிமை + சொல் = இன்சொல் 
பல + படை = பல்படை 

சிறுமை + ஒலி = சிற்றொலி 
பல + நாள் = பன்னாள் 

பெருமை + ஒலி = பேரொலி 
நிலா + ஒளி = நிலாவொளி 

பசுமை + கூழ் = பைங்கூழ் 
இ + எடு = இவ்வேடு 

மை + குதிரை = கருங் 
+ மாடு = இம்மாடு 
செடி + உலர்ந்தது = செடி 

செம்மை + சொல் = செஞ் 

சொல் 
யுலர்ந்தது 
உரி + உப்பு = உரியஉப்பு 

செம்மை + நிறம் = செந்நிறம் 
ரழி + உரி = நாடுரி 

தண்மை + நீர் = தண்ணீர் 
கிளி + அழகு = கிளியழகு 

வெண்மை + நிறம் = வெண்ண 
புளி + கறி = புளிங்கறி 

றம் 
புளி + சோறு = புளிஞ்சோறு 

வம்மை + நீர் = வெந்நீர் 
புளி + தயிர் = புளிர்தயிர் 

வாழை + இலை = வாழையிலை 
நீ + எடு = நீயெடு 

பனை + ஓலை = பனையோலை 
அது + இயற்றியவர் = அஃ 

ஆவிரை + வேர் = ஆவிரம் யே : 
தியற்றியவர் 

கோ + இல் = கோயில் , கோவில் 
அது + அன்றி = அஃதன்றி 

அதுவோ + இது = அஃதோ 

வி 
து + ஆவது இஃதாவது 
( அது , 

என்ற 
சொற்களின் 

மெய்யீற்றுப் புணர்ச்சி 
பின் உயிர் 
வரின் மட்டும் 

படம் + காட்சி = படக்காட்டு 
ஃ 

திரியும் . மண் + குடம் = மட்குடம் 
அதுவன்றி 

என்பதும் , மண் + தாழி = மட்டாழி 
மரம் என்பதும் கண் + நீர் = கண்ணீர் 
தவறாகும் .) 

தூண் + நெடிது = தூணெடி 


அ ஃது , 


என் 


பிழை நீக்கி எழுதுமுறை 


ணன் 


விண் + உலகு = விண்ணுலகு பனங்கள் + நன்று 
விண் + நாடு = விண்ணாடு 

று 
அறம் + உரை = அறவுரை ஆள் + நலம் = ஆணலம் 
மரம் + குறிது 

= மரங்குறிது வேள் + யாவன் = வேளியாவன் 
அரம் + சிறிது = அரஞ்சிறி நாள் + தோறும் = நாடோறும் 
மரம் + தழைக்கும் = மரர் ஊர்கள் + தோறும் = ஊர்க 
தழைக்கும் 

டோறும் 
மரம் + அழகிது = மரமழகி , பொன் + கலம் = பொற்கலம் 
மரம் + வேர் = மரவேர் 

பொன் + பணி = பொற்பணி 
சிலம் + பதவி = சிவபதவி பொன் + தோடு = பொற்றோடு 
பரம் + நெறி = பரரெறி 

பொன் + நன்று . 
நிலம் + வரி = நிலவரி 

பொன்னன்று 
தீம் + சொல் = தீஞ்சொல் பொன் + அழகு = பொன்னழகு 
பவளம் + இதழ் = பவளவிதழ் தன் + நலம் = தன்னலம் 
செய் + நன்றி = செய்ந்நன்றி ( தம் + நலம் = தராலம் ) 
மெய் + நிகழ்ச்சி = மெய்ர் முன் + நாள் = முன்னாள் 
நிகழ்ச்சி 

( மூன்று + நாள் = முந்நாள் ) 
பொய் + மை = பொய்ம்மை ( மூன்று + நீர் = முந்நீர் ( கடல் ) ] 
மெய் + மை = மெய்ம்மை 

தேன் + மொழி = தேன்மொழி , 
காணிகர் + தெரு = வாணிகத் தேமொழி 

தேன் + குழம்பு = தேன்குழம்பு , 
வேளாளர் + வீதி = வேளாளர் 

தேக்குழம்பு , 

தேங்குழம்பு 
வேல் + அழகு = வேலழகு தன் + பகை = தற்பகை 
இல் + திணை = அஃறிணை தன் + செயல் = தற்செயல் 
கல் + பலகை = கற்பலகை என் + தந்தை = என் றந்தை , 
சல் + நெஞ்சம் = கன்னெஞ்சம் 

எந்தை 
பல் + பொடி = பற்பொடி ; 

பல் 

= எனக்கு , எற்கு 
பொடி ( பலபொடி ) 

அவன் + கு = அவனுக்கு , 
கல் + தரை = கற்றரை 

அவற்கு 
கல் + தூண் = கற்றூண் 

( அவர் + கு = அவருக்கு ) 
கல் + மலை = கன் மலை 

சோழன் + நாடு = சோழநாடு 
கால் + நான்கு = கானான்கு சிவன் + பெருமான் சிவ 
முதல் + முதல் முதன் முதல் பெருமான் 
வாழ் + நன் = வாணன் 

கபிலன் + பரணன் = கபில 
மகிழ் + நன் = மகிணன் 
கள் + குடம் = கட்குடம் 

வடுகன் + நாதன் = வடுகநாதன் 
புள் + பறந்தது = புட்பறந்தது சேரன் + சோழன் + பாண்டி 
உள் + புறம் = உட்புறம் 

யன் = சேர சோழ பாண்டியர் 
எள் + நெய் = எண்ணெய் குமரன் + கோட்டம் = குமர 
வெள் + நெய் = வெண்ணெய் கோட்டம் 


தெரு 


வீதி 


என் + கு 


பரணர் 


பல்வகைச் சொற்புணர்ச்சி 


பாதை 


- 


முருகன் + கடவுள் = முருகக் கயிறு + கட்டில் 
கடவுள் 

கயிற்றுக் கட்டில் 
கர்தன் + வேள் = கந்தவேள் கிணறு + நீர் = கிணற்றுநீர் 
சுப்பிரமணியன் + முதலியார் வயிறு + நோய் = வயிற்று நோய. 

= சுப்பிரமணிய முதலியார் சிறு + ஊர் = சிற்றூர் 
தியாகராசன் + செட்டியார் = 

பூ , காய் , மரப்பெயர் 
தியாகராசச் செட்டியார் 
மென்றொடர்க் குற்றியலுகரப் பு + கொடி = பூங்கொடி 

பூ + சோலை = பூஞ்சோலை 
புணர்ச்சி 

பூ + தாது = பூந்தாது 
குரங்கு + மனம் = குரங்கு மனம் தாழை + பூ = தாழம்பூ 
குரங்கு + குட்டி = குரங்குக் முல்லை + தொடை = முல்லையர் 
குட்டி , குரக்குக் குட்டி 

தொடை 
மருந்து + பை = மருத்துப்பை 

விள + காய் = விளங்காய் , 
இரும்பு + பாதை = இருப்புப் 

விளாங்காய் 

மா + காய் = மாங்காய் 
சுரும்பு + நாண் = சுருப்புநாண் 

புளி + காய் = புளியங்காய் 
கரும்பு + வில் = கருப்புவில் தெங்கு + காய் = தேங்காய் 
ரும்பு + சாறு = கருப்பஞ்சாறு புன்கு + காய் = புன்கங்காய் 
அன்பு + தளை = அற்புத்தளை வேம்பு + காய் = வேப்பங்காய் 
என்பு + உடம்பு = எற்புடம்பு எலுமிச்சை + காய் = 
இரும்பு + நெஞ்சம் = இருப்பு எலுமிச்சங்காய் 
நெஞ்சம் 

மாதுளை + காய் = மாதுளங்காய் 
கன்று + % = கற்றா 

பனை + காய் பனங்காய் 

பனை + அட்டு = பனாட்டு 
நெடில் தொடர் , உயிர்த் 

வழுதுணை + காய் = வழுதுணைக் 
தொடர்க் குற்றியலுகரப் காய் , வழுதுணங்காய் 

புணர்ச்சி புன்னை + மரம் = புன்னைம 

மரம் 

காலப் பெயர் 
G + புழு = கூட்டுப் புழு 
மூடு + பூச்சி = மூட்டுப் பூச்சி பண்டு + காலம் = பண்டைக் 
ஆடு + மந்தை = ஆட்டு மந்தை 
டு + பூனை = வீட்டுப் பூனை முந்து + வளம் = முந்தைவளம் 
ஆறு + ஓரம் = ஆற்றோரம் அன்று + கூலி= அற்றைக் கூலி 
று + பை = நீற்றுப்பை 

இன்று + நாள் = இற்றைநாள் 
சோறு + வளம் = சோற்று வளம் இன்று + பொழுது = இற்றைப் 
முரடு + மனிதன் = முரட்டு 

பொழுது 

மறு + நாள் = மறுநாள் , மற் 
எருது + மாடு = எருத்து மாடு நாள் 
களிறு + யானை 

நேற்ற + பொழுது = நேற் 
களிற்றியானை 

றைப் பொழுது 


காலம் 


மனிதன் 


பிழை நீக்கி எழுதுமுறை 


அறுகால் 


கடல் = எழுக 


கடல் 


கடல் , 


திசைப் பெயர் 

ஐந்து + ஆயிரம் = ஐயாயிரம் 

மூன்று = ஐம்மூன்று 
டக்க + கிழக்கு = வடகிழக்கு 

கால் = ஐங்கால் 
மேற்கு = வடமேற்கு 

புலம் = ஐம்புலம் 
திசை = வடதிசை 

ஆறு + ஆயிரம் = ஆறாயிரம் 
காற்று = வடகாற்று 

கால் = அறுக 
ஈழக்கு + பால் = கீழ்பால் 

மாடு = அறுமாடு 
திசை = கீழ்த்திசை 

வீடு 

டு = அறுவீடு 
காற்று = கீழ்க் காற்று , 

ஏழு + ஆயிரம் = ஏழாயிரம் 
கீழ்காற்று 
தெற்கு + கிழக்கு = தென் கிழக்கு 

ஏழ்கடல் 
மேற்கு = தென்மேற்கு 

மாடு = எழுமாடு 
மலை = தென்மலை 

வகை = எழுவகை 
மேற்கு + கடல் = மேல்கடல் 

எட்டு + ஆயிரம் = எண்ணாயிர 
திசை = மேற்றிசை , 

= எண்கடல் 
மேலைத்திசை 

வளையல் = எண் வளையல் 
குடக்கு + திசை = குடதிசை 

ஒன்பது + பத்து = தொண் 
குணக்கு + கடல் = குணகடல் 

னூறு 
எண்ணுப் பெயர் 

ஒன்பது + நூறு = தொள்ளாயி 

ரம் , தொளாயிரம் 
ஒன்று + கோடி = ஒரு கோடி ஒன்று + பத்து = ஒருபது 
ஆயிரம் = 

ஓராயிரம் இரண்டு + பத்து = இருபது 
(உயிர்மெய்க்கு முன் ஒரு மூன்று + பத்து = முப்பது 
என்றும் , உயிர்க்கு முன் நான்கு + பத்து = நாற்பது 
ஓர் என்றும் வருதல் ஐந்து + பத்து = ஐம்பது 
வேண்டும் .) 

ஆறு + பத்து = அறுபது 
இரண்டு + கோடி = இரு கோடி + பத்து = எழுபது 

ஆயிரம் = ஈராயிரம் எட்டு + பத்து = எண்பது 
(உயிர்மெய்க்கு முன் இரு ஒருபது + ஒன்று = ஒருபத் 
என்றும் , உயிர்க்கு முன் தொன்று , (பதினொன்று ) 
ஈர் என்றும் 

வருதல் 

இருபது + இரண்டு = இருபத் 
வேண்டும் . ) 

திரண்டு 
மூன்று + ஆயிரம் = மூவாயிரம் முப்பது + மூன்று = முப்பத்து 
நீர் = முந்நீர் 

மூன்று 
காழி = முர்காழி பத்து + ஒன்று = பதினொன்று 
கடல் = 
= முக்கடல் 

பத்து + இரண்டு = பன்னிரண்டு 
நான்கு + ஆயிரம் = நாலாயிரம் பத்து + மூன்று = பதின்மூன்று 
யானை = நால்யானை 

பத்து + நான்கு = ப 

= பதினான்கு 
மணி = நான் மணி 

ஆயிரம் = பதினாயிரம் 
கால் = நாற்ககால் 

கலம் = பதின்கலம் 
திசை = நாற்றிசை 

மடங்கு = பதின்மடங்கு 


எழு 


ஒருமை பன்மைப் பெயர்கள் 
ஒன்பது + ஆயிரம் = ஒன்பதி நான்கு + நான்கு = நந்நான்கு 

னாயிரம் ஐந்து + ஐந்து = ஐவைந்து 
கலம் = ஒன்பதின்கலம் ஆறு + ஆறு = அவ்வாறு 
ஒன்று + ஒன்று = ஒன்றொன்று , எழு + ஏழு = எவ்வேழு 

= ஒவ்வொன்று , எட்டு + எட்டு = எவ்வெட்டு 
ஒரோவொன் 

று 

ஒன்பது + ஒன்பது = ஒவ் 
இரண்டு + இரண்டு : 

வொன்பது 
ஈரிரண்டு , இரண்டிரண்டு பத்து + பத்து = பப்பத்து 
மூன்று + மூன்று = மும் 

ஏறு + பத்து = நூற்றுப்பத்து 
மூன்று 

நூறு + ஆயிரம் = நூறாயிரம் 


10. ஒருமை பன்மைப் பெயர்கள் 


புறாக்கள் 


நாள் 


ஒருமை பன்மை ஒருமை 

பன்மை 
புறா 

மரம் 

மரங்கள் 
கிளி கிளிகள் பல் 

பற்கள் 
செடி செடிகள் 

நாள்கள் 
மந்திரி மந்திரிகள் , மர் நாய் 

நாய்கள் 
திரிமார் சுவர் 

சுவர்கள் 
தோழி தோழியர் , தாய் 

தாயர் 
தோழிமார் தந்தை 

தந்தையர் 
தேனீ தேனீக்கள் அண்ணன் 

அண்ணன்மார் 
உடுக்கள் நண்பன் 

நண்பர் 
வீடு வீடுகள் 

தோழன் தோழர் 
வண்டு வண்டுகள் 

வீட்டான் , 
பெரியது பெரியவை 

வீட்டாள் 

வீட்டார் 
பெரியன 

நல்லவர் 
சிறியது சிறியவை , சிறி நல்லவள் 

நாட்டான் நாட்டார் 
எழுத்து 

எழுத்துக்கள் 
கருத்து கருத்துக்கள் மற்றது 

மற்றவை 
முத்து முத்துக்கள் 

அவன் , அவள் 
வாக்கு 

வாக்குக்கள் எவன் , எவள் எவர் 
காப்பு காப்புக்கள் 

அவை 
தோப்பு தோப்புகள் 

இவை 
( தோப்புக்கள் = தோப்பின்கள் ) 

எவை 
கீற்றுக்கள் 

யான 
தெருக்கள் 

தம் 
B 

பூக்கள் 


நல்லவன் , 


யாது 


யாவை 


அவர் 


கீற்று 
தெரு 


தன் 


தான் 


தாம் 


பிழை நீக்கி எழுது முறை 


ஒருமை 
என் 
எனக்கு 
என்னை 
உன்னை 
சின்னை 


பன்மை 
எம் 
எமக்கு 
எம்மை 


யான் 


ஒருமை 

பன்மை 

யாம் 
என்னால் எம்மால் 
என்னிடம் எம்மிடம் 
பிறன் , பிறள் 
யாவன் , யாவள் யாவர் 


எ 


உமமை 


பிறர் 


நும்மை 


11. வடசொல் தமிழ்ச்சொல்லாகத் திரியும் வகை 


ஜாகன் 


தமிழ்ச்சொல் 
சுவர்க்கம் , 

சொர்க்கம் 
புத்தகம் 
பற்பம் 
சத்தி 
சத்தம் 


ஜாதி 


சோதி 


வடசொல் தமிழ்ச்சொல் வடசொல் 
3 : 

ஸ்வர்க்கம் 
சனகன் 
பங்கஜம் பங்கயம் 

புஸ்தகம் 
சாதி 

பஸ்பம் 
ப்ரயோஜனம் 

பிரயோசனம் ஸக்தி 
பூஜா பூசை 

ஸப்தம் 
ராஜ்யம் ராச்சியம் 

ஹ : 
ஜ்யோதி 

ஹிமாலயம் 
ஜ்ஞானம் 

ரோஹிணி 

மஹிமை 
வண்முகம் சண்முகம் 

க்ஷ : 
பொக்கிஷம் பொக்கிசம் 
மகிஷி மகிசி 

பக்ஷணம் 
பாஷை 

பக்ஷி 
ரிஷி 

அக்ஷரம் 
கிருஷ்ணன் 

கிருட்டிணன் 
புஷ்பம் 

புட்பம் 
கஷ்டம் கட்டம் 

லஷ்மி 


மாலயம் 
உரோகிணி 


ஞானம் 


மகிமை 


டிணம் 


கணம் 
பட்சணம் 


பாடை 


இருடி 


ஷேமம் 


தீக்ஷா 


யந்திரம் 


யூகி 


அச்சரம் 
அக்கரம் , 
சேமம் 
இலக்குமி 
தீக்கை 
பிச்சை 
இயந்திரம் 
ஊகி 
தருமம் 
கன்னன் 
அற்பம் 
திராவகம் 
புண்ணியம் 
வமிசம் 


பா 
வாலம் 
உத்ஸவம் 
தபஸ் 
சரஸ்வதி 
ஸ்வாமி 
ஸ்நேகம் 
ஸ்தானம் 
ஸ்வதேசி 


தர்மம் 


சபா 
வாசம் 
உற்சவம் 
தபசு 
சரசுவதி 
சுவாமி , சாமி 
சிநேகம் 
தானம் 
சுதேசி 


கர்னன் 


அல்பம் 
த்ராவகம் 
புண்யம் 


வம்சம் 


) 


12. ஊர்ப்பெயர் திரியும் வகை 
அம்பாசமுத்திரம் அம்பை தஞ்சாவூர் தஞ்சை 
உறையூர் 

உறந்தை திருச்சிராப்பள்ளி திருச்சி 
ருந்தட்டாங்குடி கரந்தை திருச்செந்தூர் 

செந்தில் 
கரிவலம்வந்த 

திருநெல்வேலி நெல்லை 
நல்லூர் கருவை 

திருவாவடுதுறை துறைசை 
காஞ்சிபுரம் காஞ்சி , கச்சி தொண்டை 

தொண்டை 
கும்பகோணம் குடந்தை மான் நாடு 

நாடு 
குலசேகரன் 

நாகபட்டினம் 
குலசை 
பட்டினம் 

புதுவை 
கைலாயம் 

கைலை 

பூவிருந்தவல்லி பூந்தமல்லி 
கோயம்புத்தூர் 

கோவை பாண்டியன் நாடு பாண்டி நாடு 
செங்கல்பட்டு செங்கை மயிலாப்பூர் மயிலை 
சென்னபட்டினம் சென்னை விருதுநகர் விருதை 
சோழன் நாடு 

வீரவநல்லூர் வீரை 


காசை 


புதுச்சேரி 


சோணாடு 


கிடத்து 


உண் 


தருவி 


பூண் 


காண் 


கூட்டு 


13. தன்வினை பிறவினையாகும் வகை 
தன்வினை பிறவினை தன்வினை 

பிறவினை 
நடப்பி 

தோன்று தோற்று 
கிட 

உண்பி , ஊட்டு 
தா 

பூட்டு 
இரு இருத்து 

காட்டு 
புது புகுத்து காய் 

காய்ச்சு 
தேய் 

தேய்ப்பி 

அடர்த்து 
படி படிப்பி 

துயிற்று 
எழுப்பு 

சுழற்று 
உறுத்து 

பயில் 

பொருந்து பொருத்தி 
ஆற்று 

திருந்து திருத்து 
உருக்கு 

எழும்புக எழுப்புச் 
எழுது எழுதுவி 

பழகு 
கருதுவி 

விலக்கு 
அடங்கு அடக்கு 

புரட்டு 
இயங்கு இயக்கு 

உருட்டு 
முழங்கு முழக்கு தாழ் 

தாழ்த்து 
திரும்பு 


அடர் 
துயில் 
சுழல் 


எழு 


பயிற்று 


ஏற்று 


உருகு 


பழக்கு 


விலகு 


புள் 


உருள் 


கரும்பு 


14. சொற்றொடர்ப் பிழைகளும் திருத்தங்களும் 


பிழை 

திருத்தம் 
* . தெருவில் இரண்டு நாய்கள் சண்டை ... சண்டையிட்டுக் ... 
பிட்டுக் கொண்டிருந்தது . 

டிருந்தன . 
உ . கழுதைகள் வேகமாக ஓடாது . 

... ஓடா . 
.. இங்கே வந்தவன் அவனல்ல . ... அவனல்லன் . 
ச . நான் தந்த புத்தகம் இதுவல்ல . ... இஃதன்று . 
2. இதனைச் செய்தவர் அவர் 
அல்லவா ? 

அல்லரா ? 
* , அர்த மரங்கள் பார்வைக்குச் 

சிறியதாய் இருக்கும் . ... சிறியனவாய் ... 
எ . நாகநாட்டரசர் தன் குடிகளிடம் 
அன்பாய் இருந்தார் . 

... தம் குடிகளிடம் . 
அ . மாணாக்கர் தான் படிப்பதற்குப் 
புத்தகங்களைக் கேட்டார் 

... தாம் படிப்பதற்குப் ... 
எனது மாணவனது கட்டுரைகளைத் ... என் மாணவனுடைய 
திருத்தினேன் . 

கட்டுரைகளை . 
நாகன் தனது பையனைக் கூப்பிட் .... தன்னுடைய அல்லது 

... தன் பையனைக் 
க . என் தோட்டத்தில் ஒரு மாமர ..ஒரு மாமரம் அல்லது 

மாமர மொன்று 
கஉ . அங்கே பல அறிஞர்கள் 
பேசினார்கள் . 

....அறிஞர் பலர் 
கூ . அவன் எனது புத்தகங்களை எடுத் .... என்னுடைய அல்லது 

என் புத்தகங்களை 
அங்கே என் புத்தகம் உள . 

உளது அல்லது 

உண்டு 
கஇ . கண்ணன் கல்வியறிவு 

4.கல்வி யறிவு ஒழுக்கங் 
ஒழுக்கத்திற் சிறந்தவன் . களிற் ... 
கன் . நாகனும் நாயும் ஓடின . 

" .ஓடினார்கள் 
கஎ . அவருடைய நல்ல பண்புகளை நம்மவையாக்கிக் 
யெல்லாம் நம்மதாக்கிக் 

கொள்ளுதல் 
கொள்ளுதல் . 


10 . 


டான் .. 


மொன்று . 


தான் . 


அப்பர் அச்சகம் , சென்னை -1 . ( Ill / 2 ) 


வெளியீடு : 


எ 


ஓம் 


தமிழ்நாட்டுப் 
பழமொழி அகரவரிசைச் சுருக்கம் 


இடநோக்கிப் பழமொழி அமைத்துப் 
பொருள் சிறக்கப் பேசவும் எழுதவும் 

உதவி செய்வது 


தமிழ்ப் பாதுகாப்புக் கழகம் 

சென்னை .1 . 


1980 


முன்னுரை 


ஆயிரக் 


நம் இனிய தமிழ்மொழியில் பழந்தமிழ்ப் 
புலவர்கள் இயற்றிய செய்யுள்களிலும் , பிற் 
காலப் புலவர்பெருமக்கள் எழுதிய உரை நடை 
நூல்களிலும் , 

பேச்சு வழக்கிலும் 
கணக்கான பழமொழிகள் வழங்கப்பெறுகின்றன . 
அவற்றுள் திருத்தமான 

பயனுடைய 
பழமொழிகளில் ஏறக்குறைய ஓராயிர மட்டும் 
எடுத்து அகரவரிசைப்படுத்தி இதன்கண் 
வெளியிட்டிருக்கின்றோம் . 


மிகு 


பொருள் நயம் சிறந்து விளங்க 

உரை 
நடை எழுத விரும்புவார்க்கும் , கேட்டார்ப் 
பிணிக்கும் வகையில் பேச விழைவார்க்கும் 
இப் பழமொழிகள் பெருந்துணை புரியும் . 


இந்நூல் மாணாக்கர்கட்கும் , பொதுவாகத் 
தமிழ்மக்கள் அனைவர்க்கும் 

பயன்படுவதாகு 
மென்பதில் ஐயமில்லை . மிகவும் எளிய விலைக்குக் 
கிடைக்கப் பெறும் இந் நூற்படிகளைப் பள்ளிக் 

ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களை 
வாங்குமாறு தூண்டியும் , தமிழ்ச் செல்வர்கள் 
தூற்றுக்கணக்காக வாங்கித் தமிழ்மக்கட்கு 
விலையின்றி வழங்கியும் எம்மை ஊக்குமாறு 
அவர்களைக் கேட்டுக்கொள்ளுகிறோம் . 


கூட 


தமிழ்ப் பாதுகாப்புக் கழகத்தார் . 


அப்பர் அச்சகம் , சென்னை - 600001. ( [ 1/2 ) 


ஓம் 

தமிழ் நாட்டுப் 
பழமொழி அகரவரிசைச் சுருக்கம் 


க 0 


கது 


அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் 
அகல இருந்தால் நிகள உறவு , கிட்ட வந்தால் முட்டப் பகை 
அகல உழுகிறதை விட ஆழ உழு 
அகல் வட்டம் பகல் மழை 
அசைந்து தின்கிறது யானை , அசையாமல் தின்கிறது வீடு 
அச்சமில்லா தவன் அம்பலம் ஏறுவான் 
அச்சாணி இல்லாத தேர் முச்சாணும் ஓடாது 
அஞ்சிலே வளையாதது ஐம் | திலே வளையுமா ? 
அடக்கமே பெண்ணுக்கு அழகு 
அடக்கம் உடையார் அறிஞர் , அடங்கா தார் கல்லார் 
அடாது செய்தவன் படாது படுவான் 
அடிசெய்கிறது அண்ணன் தம்பி செய்யார் 
அடி நாக்கிலே நஞ்சும் நுனிநாக்கிலே அமுதமும் 
அடிமேல் அடி அடித்தால் , அம்மியும் நகரும் 
அடியாத மாடு படியாது 
அடுத்த வீட்டுக்காரனுக்கு அதிகாரம் வந்தால் அண்டை வீட்டுக் 

காரனுக்கு இரைச்சல் இலாபம் 
அணில் கொம்பிலும் , ஆமை கிணற்றிலும் 
அணைகடந்த வெள்ளம் அழுதாலும் வராது 
அத்திப் பழத்தைப் பிட்டுப்பார்த்தால் அத்தனையும் புழு 
அந்தி மழை அழுதாலும் விடாது 
அப்பன் அருமை மாண்டால் தெரியும் 
அப்பியாச வித்தைக்கு அழிவில்லை 
அயலூரானுக்கு ஆற்றோரம் பயம் , உள்ளூரானுக்கு மரத்தடியில் 
அரசு அன்று கொல்லும் , தெய்வம் நின்று கொல்லும் 

[ பயம் 
அரசன் இல்லாத நாடு அச்சில்லாத தேர் 
அரசன் எவ்வழி குடிகள் அவ்வழி 
அரிசி ஆழாக்கானாலும் அடுப்புக்கட்டி மூன்று வேண்டும் 
அருமையற்ற வீட்டில் எருமையும் குடியிருக்காது 


20 


உக 


தமிழ்நாட்டுப் பழமொழி 


கூ 0 


கூரு) 


சரு . 


அருளில்லார்க்கு அவ்வுலகமில்லை , பொருளில்லார்க்கு இவ்வுலக 

மில்லை 
அரைக்காசுக்கு அழிந்த கற்பு ஆயிரம் பொன் கொடுத்தாலும் 

வாராது 
அரைக்காசுக்குக் குதிரை வாங்கவும் வேண்டும் ஆற்றைக் கடக்கப் 

பாயவும் வேண்டும் 
அலை எப்பொழுது ஒழியும் , தலை எப்பொழுது முழுகுகிறது 
அல்லல் ஒருகாலம் , செல்வம் ஒருகாலம் 
அல்லற்பட்டு அழுத கண்ணீர் செல்வத்தைக் குறைக்கும் 
அவசரக்காரனுக்கு ( ஆத்திரக்காரனுக்குப் புத்தி மட்டு 
அவப்பொழுதிலும் தவப்பொழுது நல்லது 
அவலை நினைத்துக்கொண்டு உரலை இடிக்கிறாள் 
அவளுக்கிவள் எழுந்திருந்து உண்பாள் 
அவள் பேர் கூந்தலழகி அவள் தலை மொட்டை 
அவன் அவன் செய்தவினை அவன் அவனுக்கு 
அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாது 
அழகிருந்தென்ன , அதிட்டம் இருக்கவேணும் 
அழகுக்கு அணிந்த ஆபரணம் ஆபத்துக் குதவும் 
அழக்கொண்ட வெல்லாம் அழப்போம் 
அழச்சொல்லுவார் தமர் , சிரிக்கக்சொல்லுவார் பிறர் 
அழிந்த கொல்லையில் குதிரை மேய்ந்தாலென்ன , கழுதை. 

மேய்ந்தாலென்ன ? 
அழிவழக்குச் சொன்னவன் பழி பொறுக்கும் மன்னவன் 
அழுகிற ஆணையும் சிரிக்கின்ற பெண்ணையும் நம்பக்கூடாது 
அழுத பிள்ளை பால் குடிக்கும் 
அழுதாலும் பிள்ளை அவளே பெறவேண்டும் 

GO 
அழுவார் அற்ற பிணமும் ஆற்றுவார் அற்ற கடலையும் 
அழையா வீட்டிற்கு நுழையாச் சம்பந்தி 
அழகாபுரி கொள்ளையானாலும் அதிருட்டஈன னுக்கு ஒன்றுமில்லை 
அளகேசன் ஆனாலும் அளவு அறிந்து செலவு செய்யவேண்டும் 
அளக்கிற நாழி அகவிலை அறியுமா ? 
அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு 
அறச் செட்டு முழு நட்டம் 
அள்ளிக் கொடுத்தால் சும்மா , அளந்து கொடுத்தால் கடன் 
அறக்கப் பறக்கப் பாடுபட்டாலும் படுக்கப் பாயில்லை 
அறத்தால் வருவதே இன்பம் 
அறப்படித்தவன் அங்காடி போனால் , விற்கவும் மாட்டான் 

கொள்ளவும் மாட்டான் 
அறமுறுக்கினால் அற்றும் போகும் 
அறிஞர்க்கழகு அகத்துணர்ந்து அறிதல் 
அறிந்தறிந்து செய்கிறபாவத்தை அழுதழுது தொலைக்கவேண்டும் 


கடு . 


அகரவரிசைச் சுருக்கம் 


எ O 


அறிய அறியக் கெடுவார் உண்டா ? 
அறிவில்லார் சிநேகம் அதிக உத்தமம் 
அறிவீனர் தமக்கு ஆயிரம் உரைக்கினும் அவம் 
அறிவீன னிடத்தில் புத்தி கேளாதே 
அறிவு இல்லார் தமக்கு ஆண்மையுமில்லை 
அறிவுடையாரை அரசனும் விரும்பும் 
அறுபத்து நாலடிக் கம்பத்திலேறி ஆடினாலும் , அடியிலிறங்கித் 

தான் தியாகம் வாங்கவேண்டும் 
அறுப்புக் காலத்தில் எலிக்கு ஐந்து பெண்சாதி 
அறையில் ஆடியல்லவோ அம்பலத்தில் ஆடவேண்டும் 
அற்ப அறிவு அல்லற் கிடம் 
அற்ப ஆசை கோடி தவத்தைக் கெடுக்கும் 
அற்ப சகவாசம் பிராண சங்கடம் 
அற்பனுக்குப் பவிசு வந்தால் அர்த்தராத்திரியில் குடைபிடிப்பான் 
அற்றது பற்றெனில் உற்றது . வீடு 
அன்பற்ற மாமியாருக்கு கால்பட்டாற் குற்றம் கைபட்டாற் 

குற்றம் 
அன்பான சிநேகிதனை ஆபத்தில் அறி 

அ 0 
அன்பு இருந்தால் ஆகாததும் ஆகும் 
அன்று எழுதினவன் அழித்து எழுதுவானா? 
அன்று குடிக்கத் தண்ணீரில்லை ஆனைமேல் அம்பாரி வேணுமாம் 
அன்னப்பாலுக்குச் சிங்கியடித்தவன் ஆவின்பாலுக்குச் சர்க்கரை 

தேடுகிறான் 
அன்னைக்கு உதவாதவன் யாருக்கும் ஆகான் 
அன்னம் இட்டவர் வீட்டில் கன்னம் இடலாமா ? 


ஆகுங் காய் பிஞ்சிலே தெரியும் 
ஆகுங்காலம் மெய்வருந்த வேண்டாம் , தேங்காய்க்கு இளநீர் 

போலச் சேருமே 
ஆக்கப் பொறுத்தவன் ஆறப் பொறானா ? 
ஆங்காலம் ஆகும் போங்காலம் போகும் 
ஆசை இருக்கிறது தாசில் பண்ண , அதிட்டம் இருக்கிறது 

கழுதை மேய்க்க 
ஆசைப்பட்ட பண்டம் ஊசிப் போயிற்று 
ஆசை வெட்கம் அறியாது 
ஆடமாட்டாதவள் கூடம் கோணல் என்றாளாம் 
ஆடிக் கறக்கிற மாட்டை ஆடிக்கறக்க வேண்டும் , பாடிக்கறக்கிற 

மாட்டைப் பாடிக் கறக்கவேண்டும் 
ஆடிக்காற்றிலே அம்மி பறக்கச் 3 ச இலவம்பஞ்சுக்கு எங்கே கதி ? 
ஆடிய காலும் பாடிய காவும் சும்மா 


சு 


தமிழ்நாட்டுப் பழமொழி 


க 00 . 


ஆடு கொடாத இடையன் அவைக் கொடுப்பானா? 
ஆடு கொழுக்கிறதெல்லாம் இடையனுக்கு இலாபம் 
ஆடு நனைகிறதென்று கோநாய் அழுகின்றதாம் 

க 00 
ஆடை இல்லாதவன் அரை மனிதன் 
ஆடை உடையான் அவைக் கஞ்சான் 
ஆடையைத் தின்றால் வெண்ணெய் உண்டா ? 
ஆபத்துக்குப் பாவமில்லை 
ஆயிரம் காக்கைக்கு ஒருகல் 

காரு 
ஆயிரம் பேரைக் கொன்றவன் அரை வைத்தியன் 
ஆயிரம் பொன் பெற்ற குதிரைக்கு அரைப்பணத்துக்குச் சவுக்கு 
ஆய்ச்சி நூற்கிற நூல் ஐயர் அரைஞாண் கயிற்றுக்குத்தான் 
ஆய்ந்து பாராதான் காரியந் தான் சாந் துயரந் தரும் ( காணும் 
ஆரால் கேடு , வாயால் கேடு 
ஆரியக் கூத்காடினாலும் காரியத்தில் கண்ணாயிரு 
ஆலும் வேலும் பல்லுக்குறுதி , நாலும் ( நாலடியார் ) இரண்டும் 

( குறள் ) சொல்லுக்குறுதி 
ஆலை இல்லாத ஊர்லே இலுப்பைப்பூச் சர்க்கரை 
ஆழமறியாமல் காலை இடாதே 
ஆவும் தென்னையும் ஐந்து வருடத்தில் பலன் தரும் 
ஆளனில்லாத மங்கைக்கு அழகு பாழ் 
ஆளுக்கு ஒரு குட்டுக் குட்டி னால் அடியேன் தலைமொட்டை 
ஆள் கொஞ்ச மானாலும் ஆயுதம் மிடுக்கு 
ஆறிலுஞ் சாவு நூறிலுஞ் சாவு 
ஆறின கஞ்சி பழங் கஞ்சி 

20 . 
ஆறு கடக்கிறவரையில் அண்ணன் தம்பி , ஆறு கடந்தால் நீயார் 

நானார் ? 
ஆறுகெட நாணல் இடு , ஊரு கெட நூலை விடு : 
ஆறு போவதே போக்கு அரசன் சொல்வதே தீர்ப்பு 
ஆற்றிலே போட்டாலும் அளந்து போடு 
ஆனை கறுத்தாலும் ஆயிரம் பொன் 

கஉதி 
ஆனைக்கு ஒருகாலம் பூனைக்கு ஒருகாலம் 
ஆனைக்கும் அடிசறுக்கும் 
ஆனை படுத்தால் ஆள் மட்டம் 
ஆனை வரும் பின்னே மணி ஒசைவரும் முன்னே 


ககரு 


இக்கரை மாட்டுக்கு அக்கரை பச்சை 
இங்கே தலை காட்டுகிறான் , அங்கே வால் காட்டுகிறான் 
இஞ்சி இலாபம் மஞ்சளில் 
இடம் கொடுத்தால் மடம் பிடுங்குவான் 


ககூடு. 


அகரவரிசைச் சுருக்கம் 


எ 


இடுகிறவள் தன்னவளானால் அடிப்பந்தியிலிருந்தா 

லென்ன , 
கடைப்பந்தியிலிருந்தா லென்ன ? 
இட்ட உறவு எட்டு நாளைக்கு நக்கின உறவு நாலு நாளைக்கு ( ) 
இட்டார் பெரியார் இடாதார் இழி குலத்தோர் 
இட்டுக் கெட்டார் எங்குமே இல்லை 
இமைக்குற்றம் கண்ணுக்குத் தெரியாது 
இரக்கப் போனாலும் சிறக்கப் போ 
இரண்டு ஓடத்தில் கால் வைக்கிறதா ? 
இரவற் சிலையை நம்பி இடுப்புக் கந்தையை எறியாதே 
இராகு திசையில் வாழ்ந்தவனும் இல்லை ; இராச திசையிற் கெட்ட 

வனுமில்லை 
இராசா மகள் ஆனாலும் கொண்டவனுக்குப் பெண்டு தான் 
ராமனைப்போல் இராசா இருந்தால் அனுமானைப்போலச் சேவ 

கனும் இருப்பான் 
இருந்த கால் மூதேவி , நடந்த கால் சீதேவி 

கசரு 
இரும்பு பிடித்த கையும் சிரங்கு பிடித்த கையும் சும்மா இரா 
இருவர் நட்பு ஒருவர் பொறை 
இல்லற பல்லது நல்லற மன்று 
இல்லாது பிறவாது அள்ளாது குறையாது 
இழவுக்கு வந்தவள் தாலி யறுப்பாளா ? 
இழுக்குடைய பாட்டிற்கு இசை நன்று 
இளங்கன்று பயமறியா து 
இளமையிற் கல்வி எப்போதும் நிற்கும் 
இளமையிற் சோம்பல் முதுமையில் மிடிமை 
இளைத்தவன் தலையில் ஈரும் பேனும் 

கருகு 
இறங்கு பொழுதில் மருந்துக்குடி 
இறுகினால் களி , இளகினால் கூழ் 
இறைக்க ஊறும் மணற்கேணி , ஈயப் பெருகும் பெருஞ்செல்வம் 
இறைத்த கிணறு ஊறும் , இறையாத கேணி நாறும் 
இனம் இனத்தோடே ; வெள்ளாடு தன்னோடே 
இன்று இருப்பவர் நாளைக்கு இல்லை 
இன்றைக்கு என்பதும் நாளைக்கு என்பதும் இல்லை என்பதற்கு 

அடையாளம் 
இன்றைக்கு இலை அறுத்தவன் நாளைக்குக் குலை அறுப்பான் 


கசு 0 


ஈக்கு விடம் தலையில் , தேளுக்கு விடம் கொடுக்கில் 
ஈட்டி எட்டு முழம் பாயும் 

பணம் பாதாளம் மட்டும் பாயும் கசுரு 
ஈயார் தேட்டைத் தீயார் கொள்வர் 
ஈர நாவிற்கு எலும்பில்லை 


தமிழ்நாட்டுப் பழமொழி 


क 


கஎரு 


உடல் உள்ள வரையில் கடல் கொள்ளாத கவலை 
உடும்பு போனால் போகிறது , கை வந்தால் போதும் 
உடைமையும் வறுமையும் ஒருவழி நில்லா 

கஎ 0 
உடையவன் பாரா வேலை ஒரு முழங் கட்டை 
உடைந்த சங்கு ஊத்துப் பறியுமா ? 
உட்கார்ந்தல்லவோ படுக்கவேண்டும் ? 
உண்ட உடம்பிற்கு உறுதி , உழுத புலத்தில் நெல்லு 
உண்டு கொழுத்தால் நண்டு வளையில் இராது 
உண்ணாச் சொத்து மண்ணாய்ப் போகும் 
உத்திராடத்தில் ஒரு பிள்ளையும் , ஊர் வாரியில் ஒரு நிலமும் 
உப்பிட்டவரை உள்ளளவும் நினை 
உயர உயரப் பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா ? 
உரலில் அகப்பட்டது உலக்கைக்குத் தப்புமா ? 

கஅ 0 
உருட்டும் புரட்டும் ஒடுக்கும் சிறப்பை 
உலோபிக்கு இரட்டைச் செலவு 

( தேவையில்லை 
உழுகிற நாளில் ஊருக்குப் போனால் , அறுக்கிற நாளில் ஆள் 
உழுகிற ( அல்லது நல்ல ) மாடானால் உள்ளூரில் விலையாகாதா ? 
உழுவதன் கணக்குப் பார்த்தால் உழக்கேனும் மிஞ்சாது க அரு 
உளவு இல்லாமல் களவு இல்லை 
உள்ளங்கைப் புண்ணுக்குக் கண்ணாடி ஏன் ? 
உள்ளது சொல்ல ஊரு மல்ல ; நல்லது சொல்ல நாடுமல்ல 
உள்ளது போகாது இல்லது வராது 
உள்ளம் தீயெரிய உதடு பழஞ்சொரிய 
உள்ளூரிலே விலைப்படாத மாடா அயலூரிலே விலைப்படும் ? 
உறவு போகாமல் கெட்டது கடன் கேட்காமல் கெட்டது . 
உறியிலே ( அல்லது கையிலே ) வெண்ணெய் இருக்க நெய்க் 

கலைவானேன் ? 


ககம் 


ஊசியைக் காந்தம் இழுக்கும் ; உத்தமனைச் சிநேகம் இழுக்கும் 
ஊணுக்கு முந்துவான் வேலைக்குப் பிந்துவான் 

கககு 
ஊண் அற்றபோது உடலற்றது 
ஊமை ஊரைக் கெடுக்கும் , பெருச்சாளி வீட்டைக் கெடுக்கும் 
ஊமையாய் இருந்தால் செவிடும் உண்டு 
ஊரார் உடைமைக்குப் பேயாய்ப் பறக்கிறான் 
ஊரைச் சொன்னாலும் பேரைச் சொல்லாதே 

200 
ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்குக் கொண்டாட்டம் 
ஊர் உண்டு பிச்சைக்கு , குளம் உண்டு தண்ணீருக்கு 
ஊர் வாயை மூட உலைமூடி இல்லை 
ஊழி பெயரினும் ஊக்கமது கைவிடேல் 


அகரவரிசைச் சுருக்கம் 


எ 


எங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன கொண்டு வருகிறாய் , உங்கள் 
வீட்டுக்கு வந்தால் என்ன தருகிறாய் ? 

LOG 
எங்கே புகையுண்டோ அங்கே நெருப்பு உண்டு 
எச்சிற் கை பால் காக்கை ஓட்டா தவன் பிச்சை கொடுப்பானா? 
எடுக்கிறது பிச்சை ஏ றுகிறது பல்லக்கு 
எடுத்துவிட்ட எருது எத்தனை நாள் உழைக்கும் ? 
எட்டாப் பழத்துக்குக் கொட்டாவி விட்டென்ன ? 

உகம் 
எட்டி பழுத்தென்ன , ஈயாதார் வாழ்ந்தென்ன ? 
என் இல்லாதவர் கண் இல்லாதவர் , எழுத்து இல்லாதவர் 

கழுத்து இல்லாதவர் 
எண்சாண் உடம்பிற்குச் சிரசே பிரதானம் 
எண்ணிச் செய்கிறவன் செட்டி , எண்ணாமற் செய்கிறவன் மட்டி 
எண்ணிச்செய்வது செட்டு , எண்ணாமற் செய்வது வேளாண்மை 
எண்ணெய் முந்துதோ திரி முந்துதோ ? 
தார்த்தவாதி வெகுசன விரோதி 
எதிர்த்தவன் ஏழை என்றால் கோபம் சண்டாளம் 
எதை அடக்காவிட்டாலும் நாக்கை அடக்கவேண்டும் 
எத்தனை புடம் இட்டாலும் இரும்பு பசும்பொன் ஆகுமா ? உ 20 
எத்தால் வாழலாம் , ஒத்தால் வாழலாம் 
எந்நிலத்து வித்திடினும் காஞ்சிரங்காய் தெங்காகா 
எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் ? 
எரி றெதைப் பிடுங்கினால் கொதிக்கிறது அடங்கும் 
எர்கிற விளக்கானாலும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும் உ உடு 
எரிகிற ( அல்லது வேகிற ) வீட்டில் பிடுங்கினது இலாபம் 
எருமை வாங்குமுன்னே நெய்விலை கூறாதே 
எரு துநோய் காக்கைக்குத் தெரியுமா ? 
எலி அழுதால் பூனை விடுமா ? 
எலி இருக்கிற இடத்தில் பாம்பு இருக்கும் 
எலிக்குத் திண்டாட்டம் பூனைக்குக் கொண்டாட்டம் 
எலி வளை யானாலும் தனிவளை வேண்டும் 
எலும்பு கடிக்கிற நாய் இரும்பைக் கடிக்குமா ? 
எல்லாருக்கும் ஒவ்வொன் றெளிது 
எல்லாரும் பல்லக்கு ஏறினால் பல்லக்கைத் தூக்குகிறவர் யார் ? 
எழுதாக் கடனுக்கு அழுதால் தீருமா ? 
எழுதியவன் ஏட்டைக் கெடுத்தான் படித்தவன் பாட்டைக் 

கெடுத்தான் 
எழுதி வழங்கான் வாழ்க்கை கழுதை புரண்ட களம் 
எழுத்தறச் சொன்னாலும் பெண்புத்தி பின்புத்தி 
எளியவன் பெண்டாட்டி எல்லார்க்கும் மதினி ( மைத்துனி ) உ TG 

2 


உங O 


கா 


தமிழ்நாட்டுப் பழமொழி 


எளியாரை வலியார் அடித்தால் வலியாரைத் தெய்வம் அடிக்கும் 
எள்ளு என்கிறதற்கு முன்னே எண்ணெய் கொண்டு வருகிறான் 
எள்ளுக்கு ஏழு உழவு , கொள்ளுக்கு ஓர் உழவு 
எறும்பு ஊரக் கல்லுந் தேயும் 
எறும்புந் தன் கையால் எண் சாண் 


ர 


ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு ஆகுமா ? 
ஏதென்று கேட்பாருமில்லை எடுத்துப் பிடிப்பாருமில்லை 
ஏரி நிறைந்தால் கரை கசியும் 
ஏருழுகிறவன் இளப்பமானால் எருது மச்சான் முறை கொண்டாடும் 
ஏர்பிடித்தவன் என்ன செய்வான் ? பானை பிடித்தவள் பாக்கியம் 
ஏவுகிறவனுக்கு வாய்ச்சொல் , செய்கிறவனுக்குத் தலைச்சுமை 
ஏழை அழுத கண்ணீர் சரிய வாள் ஒக்கும் 
ஏழை என்றால் எவர்க்கும் எளிது 
ஏழைபேச்சு அம்பலம் ஏறாது 
ஏறச் சொன்னால் எருதுக்குக் கோபம் , இறங்கச் சொன்னால் 
நொண்டிக்குக் கோபம் 

உருது 


ஐங்காயம் இட்டு அரைத்துக் கரைத்தாலும் தன் நாற்றம் போகா 

தாம் பேய்ச்சுரைக்காய்க்கு 
ஐயமான காரியத்தைச் செய்தல் ஆகாது 
ஐயர் வருகிற வரையில் அமாவாசை நிற்குமா ? 


உசுடு 


ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டைத்தாழ்ப்பாள் 
ஓதிய மரம் தூணாமோ , ஒட்டாங் கிளிஞ்சல் காசாமோ ? 
ஒரு காசு பேணின் இரு காசு தேறும் 
ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி பிரை 
ஒருனா தட்டினால் ஓசை எழும்புமா ? 
ஒரு கை ( அல்லது வெறுங்கை ) முழம் போடுமா ? 
ஒரு நன்றி செய்தவரை உள்ள அளவும் நினை 
ஒரு நாள் கூத்துக்கு மீசையைச் சிரைக்கவா ? 
ஒரு பானைச் சோற்றுக்கு ஒரு சோறு பதம் 
ஒரு பொய்யை மறைக்க ஒன்பது பொய் சொல்லுதல் 
ஒருமைப் பாடில்லாத குடி ஒருமிக்கக் கெடும் 
ஒருவர் அறிந்தால் இரகசியம் , இருவர் அறிந்தால் அம்பலம் 

( பரசியம் ) 


உசுரு 


உஎ 


கக 


அகரவரிசைச் சுருக்கம் 


ஒருவனுய்ப் பிறந்தால் தனிமை , இருவராய்ப் பிறந்தால் பகைமை 
ஒழுக்கம் உயர்குலத்தின் நன்று 
ஒளிக்கப் போயும் தலையாரி வீட்டிலா ! 


ஓசை பெறும் வெண்கலம் ஓசை பெறா மட்கலம் 
ஓடிப்போன வனுக்கு ஒன்பதாம் இடத்திலே இராசா , அகப் 
பட்டவனுக்கு அட்டமத்திலே சனி 

உ எடு 
ஓடுகிறவனைக் கண்டால் துரத்துகிறவனுக்கு இலேசு 
ஓட்டைக் கப்பலுக்கு ஒன்பது மாலுமி 
தாதார்க்கு இல்லை உணர்வொடு ஒழுக்கம் 
ஓதுவார் எல்லாம் உழுவான் தலைக்கடையில் 
ஓர் ஊருக்கு ஒரு வழியா ? 

உ அட 
ஓர் ஊர்ப்பேச்சு ஓர் ஊருக்கு ஏச்சு 

ஒன 
ஒளவை சொல்லுக்கு அச்சம் இல்லை 


க 


உக . 


கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமா ? 
கசடறக் கல்லார்க்கு இசை உறல் இல்லை 
கடலுக்குக் கரை போடுவார் உண்டா ? 

2 அரு 
கடலைத்தாண்ட ஆசையுண்டு கால்வாயைத் தாண்டக் கால் இல்லை 
கடல் கொதித்தால் விளாவ நீர் ஏது ? 
கடல் திடலாகும் , திடல் கடலாகும் 
கடல்மீனுக்கு நீச்சுப் பழக்க வேண்டுமா ? 
கடவுளை நம்பினோர் கைவிடப் படார் 
கடன் இல்லாத கஞ்சி கால் வயிறு 
கடன் வாங்கிக் கடன் கொடுத்தவனும் கெட்டான் ; மரம் ஏறிக் 

கைவிட்டவனும் கெட்டான் 
கடன் வாங்கியும் பட்டினி, கல்யாணம் பண்ணியும் சந்நியாசி 
கடிந்த சொல்லினும் கனிந்த சொல்லே நன்மை 
கடுகத்தனை நெருப்பானாலும் போரைக் கொளுத்திவிடும் உககு 
கடுகு ( அல்லது மிளகு ) சிறுத்தாலும் காரம் போகுமா ? 
கடுகு ( அல்லது ஊசி ) போன இடம் ஆராய்வார் , பூசுணைக்காய் 

போன இடம் தெரியாது 
கடுங்காற்று மழை கூட்டும் , கடுஞ்சிநேகம் பகை கூட்டும் 
கடுஞ்செட்டுத் தயாவக் கெடுக்கும் 
கடைந்த மோரிலே குடைந்து வெண்ணெய் எடுக்கிறது 

கூ 00 
கட்டக் கரியமணி இல்லாமற் போனாலும் பேர் பொன்னம்மாள் 


கம் 


தமிழ்நாட்டுப் பழமொழி 


கூகப் 


கூகரு 


கட்டப்பாறையை விழுங்கிவிட்டுச் சுக்குநீர் ( சுக்குக்கவாயம் ) 

குடித்தால் தீருமா ? 
கட்டிக்கொடுத்த சோறும் கற்றுக்கொடுத்த சொல்லும் எத்தனை 

நாள் நிற்கும் ? 
கட்டினவனுக்கு ஒரு வீடானால் கட்டாதவனுக்குப் பல வீடு 
கட்டின வீட்டுக்கு எட்டு வக்கணை 

கூரு 
கணக்கன் கணக்கறிவான் தன் கணக்கைத் தான் அறியான் 
கணக்கன் 

கணக்கைத் தின்னாவிடில் , கணக்கனைக் கணக்குத் 
தின்று விடும் 
கணக்கைப் பார்த்தால் பிணக்கு வரும் 
கண் கண்டது கை செய்யும் 
கண்குருடு ஆலுைம் நித்திரையில் குறையுமா ? 
கள் குற்றம் கண்ணுக்குத் தெரியுமா ? 
கண் கெட்ட பிறகா சூரிய வணக்கம் ? 
கண்டது கற்கப் பண்டிதனாவான் 
கண்டதே காட்சி கொண்டதே கோலம் 
கண்டது சொன்னால் கொண்டிடும் பகை 
கண்டால் ஒரு பேச்சு காணாவிட்டால் ஒரு பேச்சு 
கண்ணிலே குத்தின விரலைக் கண்டிப்பார் உண்டோ ? 
கண்ணிற் பட்டால் கரிக்குமா , புருவத்திற் பட்டால் கரிக்குமா ? 
கண்ணிற் புண் வந்தால் கண்ணாடி பார்த்தல் ஆகாது 
கதிரவர் சிலரைக் காயேன் என்குமோ ? 
கதைக்குக் காலுமில்லை தலையுமில்லை 
கத்தரிக்காய் வாங்கப் பூசுணைக்காய் கொசரா ? 
கந்தைஆலுைம் கசக்கிக் கட்டு கூழ் ஆனாலும் குளித்துக் குடி 
கப்பல் ஏறிப் பட்ட கடன் கொட்டை நூ ற்றா விடியும் ? 
கப்பற்காரன் பெண்டாட்டி தொப்பைக்காரி , கப்பல் உடைந்தால் 
பிச்சைக்காரி 

கூஉரு 
கப்பற்காரன் வாழ்வு காற்று அடித்தால் போச்சு 
கம்பன் வீட்டுக் கட்டுத்தறியும் கவிபாடும் 
கரணம் தப்பினால் மரணம் 
கரிவிற்ற பணம் கறுப்பாய் இருக்குமா ? 
கருமத்தை முடிக்கிறவன் கட்டத்தைப் பாரான் 

ககம் 
கருப்பு கசக்கிறது வாட்க் குற்றம் 
கரும்பு தின்னக் கூலியா ? 
கரும்பை விரும்ப அது வேம்பாயிற்று 
கரும்பு ருசி என்று வேரோடு பிடுங்கலாபா ? 
கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும் 

கூககு 
கல்லடிச் சித்தன் போன வழி , காடுமேடல்லாம் தவிடுபொடி 
கல்லாடம் ( ஒரு நூல் ) படித்தவனோடு மல் ஆடாதே 


ங 20 


அகரவரிசைச் சுருக்கம் 


கக 


கசம் 


நசரு 


கரும் 


கல்லாதவரே கண்ணில்லாதவர் 
கல்லாதார் செல்வத்திலும் கற்றார் வறுமை நலம் 
கல்லுக்குள் தேரையைக் காப்பாற்றவில்லையா ? 
கல்லெல்லாம் மாணிக்கக் கல்லாமா ? 
கல்லைக் கண்டால் நாயைக் காணோம் , நாயைக் கண்டால் கல்லைக் 

காணோம் 
கல்வி அழகே அழகு 
கல்வி இல்லாச் செல்வம் கற்பில்லா அழகு 
கல்வி கரையில் கற்பவர் நாள் சில 
கல்விக் கிருவர் , களவுக் கொருவர் 
கவலை யுடையார்க்குக் கண்ணுறக்கம் வராது 
கழதை கெட்டால் குட்டிச்சுவர் 
கழுதைக்கு உபதேசம் காதிலே சொன்னாலும் அபயக்குரலே 

அன்றி அங்கொன்றுமில்லை 
கழுதைக்குத் தெரியுமா கரும்பு ருசி ? 
கழுதை தேய்ந்து கட்டெறும்பாயிற்று 
களை பிடுங்காப் பயிர் காற்பயிர் 
கள் விற்றுக் கலப்பணம் சம்பாதிப்பதைவிடக் கற்பூரம் விற்றுக் 

காற்பணம் சம்பாதிப்பது மேல் 
கள்ள மனம் துள்ளும் 
கள்ளனும் தோட்டக்காரனும் ஒன்று கூடினால் விடியு மட்டும் 

திருடலாம் 
கள்ளனை நம்பினாலும் குள்ளனை நம்பலாகாது 
கள்ளம் பெரிதோ ? காப்பு பெரிதோ ! 
கள்ளிக்கு முள்வேலி இடுவானேன் 
கள்ளைக் குடித்தால் உள்ளதைச் சொல்லுவான் 
கறந்த பாலைக் காய்ச்சாமற் குடித்தால் , காச வியாதி தானே 

ஏற்படும் 
கறையான் புற்று பாம்புக்கு உதவுகிறது 
கற்கையில் கல்வி கசப்பு , கற்றபின் அதுவே இனிப்பு 
கற்பில்லாத அழகு , வாசனை இல்லாத பூ 
கற்றது கைம்மண்ணளவு கல்லாதது உலகளவு 
கற்றோர்க்குச் சென்ற இடமெல்லாஞ் சிறப்பு 
கனவில் கண்ட பணம் செலவிற்கு உதவுமா ? 
கனிந்த பழம் தானே விழும் 


கருரு 


கூடு 


கூசாரு 


காகம் வலமானால் ஆயுசு விருத்தியாகும் 
காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு 
காசுக்கு ஒரு குதிரையும் வேண்டும் காற்றைப்போலப் பறக்கவும் 

வேண்டும் 


கஎ 0 


தமிழ்நாட்டுப் பழமொழி 


காடு காத்தவனும் கச்சேரி காத்தவனும் பலன் அடைவான் 
காடு வா என்கிறது வீடு போ என்கிறது 
காட்டுக்கு எறித்த நிலாவும் கானலுக்குப் பெய்த மழையும் 
காட்டு வாழை வந்தால் வீட்டு வாழ்வு போகும் 
காட்டை வெட்டிச் சாய்த்தவனுக்குக் கம்பு பிடுங்கப் பயமா ? கூ எரு 
காண ஒருதரம் கும்பிட ஒருதரமா ? 
காணி ஆசை கோடி கேடு 
காணிக்குச் சோம்பல் கோடிக்கு வருத்தம் 
காதற்ற ஊசியும் வாராது காணுங் கடைவழிக்கே 
காப்பு சொல்லும் கை மெலிவை 

கூஅ 0 
காமாலைக் கண்ணுக்குக் கண்டதெல்லாம் மஞ்சள் நிறம் 
காய்ச்சலும் கழிச்சலும் சேர்ந்துவிட்டால் நம்பப்படாது 
காய்த்த மரம் கல் அடிபடும் 
காய்ந்தும் கெடுத்தது பெய்துக் கெடுத்தது 
காராம்பசுவுக்குப் புல்லுமாம் நந்தவனத்துக்குக் களையுமாம் கூ அரு 
காரியமாகும் வரையில் கழுதையையும் காலைப்பிடி 
காரியம் பெரிதோ வீரியம் பெரிதோ ? 
கார்த்திகைக்குப் பின் மழையும் இல்லை , கர்ணனுக்குப்பின் 

கொடையும் இல்லை 
கால ம எழுந்திருந்து காக்கை பார்க்கிறது ஆகாது 
காலம் செய்கிறது ஞாலம் செய்யாது 
காலம் போர் வார்த்தை நிற்கும் , கப்பல் போம் துறை நிற்கும் 
காலுக்குத் தக்க செருப்பும் , கூலிக்குத் தக்க உழைப்பும் 
காலைக் கல்லு மாலைப் புல்லு 
காலைச் சுற்றின பாம்பு கடியாமல் விடாது 
காலை துயில்வானும் மாலை இருப்பானும் பதர் 

கூககு 
காலளவே ஆகுமாம் கப்பலின் ஓட்டம் , நூலளவே ஆகுமாம் நுண் 

[ சீலை 
காவடிப் பாரம் சுமக்கிறவனுக்குத் தெரியும் 
காற்றில்லாமல் தூசி பறக்குமா ? 
காற்று உள்ளபோதே தூற்றிக்கொள் 
காற்றுக்கு எதிரிலே துப்பினால் முகத்தில் விழும் 

ச 06 


கிட்டாதாயின் வெட்டென மற 
கிணற்றுக்குத் தப்பித் தீயிலே பாய்ந்தான் 
கிணற்றுத் தவளைக்கு நாட்டு வளப்பம் ஏன் 


கீரைக் கடைக்கும் எதிர்க்கடை வேண்டும் 
கீர்த்தியால் பசி தீருமா ? 
கீறி ஆற்றினால் புண் ஆறும் 


சாரு 


அகரவரிசைச் சுருக்கம் 


T20 


சஉ ( ரு 


குங்குமம் சுமந்த கழுதை மணம் அறியுமா ? 
குவனுக்கு ஆறுமாதம் தடிகாரனுக்கு அரை நாழிகை 
குடல் காய்ந்தால் குதிரையும் வைக்கோல் தின்னும் 
குடி இருக்க வந்தாயோ கொள்ளிவைக்க வந்தாயோ 
குடி இருந்துபார் , கூட்டுப்பயிர் இட்டுப்பார் 
குடிக்கிறது கூழ் , கொப்பளிக்கிறது பன்னீர் 
குடி , சூது , விபசாரம் குடியைக் கெடுக்கும் 
குடிவைத்த வீட்டில் கொள்ளி வைக்கலாமா ? 
குடும்பத்தில் இளையவனும் கூத்தாடியில் கோமாளியும் ஆகாது 
நட்டுப் பட்டாலும் மோதிரக் கையாலே குட்டுப்படவேண்டும் 
குணத்தை மாற்றக் குருவில்லை 
குணம் இல்லா வித்தையெல்லாம் அவித்தை 
குணம் பெரிதேயன்றிக் குலம் பெரிதன்று 
குதித்துக் குதித்து மாவிடித்தாலும் குந்தாணிக்கு ஒரு கொழுக் 

கட்டை கிடையாது 
குதிரை இருப்பு அறியும் , கொண்ட பெண்டாட்டி குணம் அறிவாள் 
குதிரை ஏறாமல் கெட்டது , கடன் கேளாமல் கெட்டது 
குதிரை குணமறிந்தல்லவோ தம்பிரான் கொம்பு கொடுக்கவில்லை 
குதிரை குருடானாலும் கொள்ளு தின்கிறதில் குறையுமா ? 
குந்தி இருந்தது தின்றால் குன்றும் மாளும் 
குபேரன் பட்டணத்திலும் விறகுத் தலையன் உண்டு 
குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்கிறான் 
குப்பை உயரும் கோபுரம் தாழும் 
குப்பையிற் கிடந்தாலும் குன்றிமணி நிறம் போகுமா ? 
கும்பி கூழுக்கு அழுகிறது ; கொண்டை பூவுக்கு அழுகிறது 
கும்பிடு கொடுத்துக் கும்பிடு வாங்கு 
குரங்கின்கைப் பூமாலை 
குரங்குக்குப் புத்திசொல்லித் தூக்கணாங்குருவி கூண்டு இழந்தது 
தருஇலார்க்கு வித்தையுமில்லை முதல் இலார்க்கு ஊதியமில்லை 
குருடனுக்கு வேண்டியது கோல் 

சநதி 
குருடனும் செவிடனும் கூத்துப்பார்க்கப்போய் , குருடன் கூத் 

தைப் பழித்தான் , செவிடன் பாட்டைப் பழித்தான் 
குருட்டுக் கண்ணுக்கு குறுணி மையிட்டுமென்ன ? 
குரு மொழி மறந்தோன் திருவழிந்து அழிவான் 
குரைக்கிற நாய் வேட்டை பிடிக்குமா ? 
குலம் குப்பையிலே , பணம் பந்தியிலே 
சூலவித்தை கற்றுப் பாதி , கல்லாமற் பாதி 
குழந்தையும் தெய்வமும் கொண்டாடின இடத்திலே 
குற வழக்கும் இடை வழக்கும் கொஞ்சத்தில் இராது 


சக ) 


கசு 


தமிழ்நாட்டுப் பழமொழி 


குறை குடம் தளும்பும் , நிறைகுடம் தளும்பாது 
குறையச் சொல்லி நிறைப அவ 
குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறு என்னும் , குறும்பரியுள்ள காது . 

தினவு கொள்ளும் 
குற்றம் பார்க்கிற் சுற்றம் இல்லை 


சரு 


கூரைமேலே சோறு போட்டால் ஆயிரம் காகம் 
கூலியைக் குறைக்காதே வேலையைக் கெடுக்காதே ? 
கூழுக்கு மாங்காய் கொண்டாட்டம் , குரங்குக்குத் தேங்காய் 

கொண்டாட்டம் 
கூழுக்கும் ஆசை , மாவுக்கும் ( அல்லது மீசைக்கும் ) ஆசை 

கே 
கடுக்கினும் கல்வி கேடுபடாது 
கெடுமதி கண்ணுக்குத் தோன்றாது 
கெடுவான் கேடு நினைப்பான் 
கெட்டாலும் செட்டி செட்டியே , கிழிந்தாலும் பட்டு பட்டே சருரு . 
கெட்டிக்காரன் புளுகு எட்டு நாளை யில் தெரியும் 
கெட்டும் பட்டணம் சேர் 
கெண்டையைப் போட்டு வராலை இழு 
கெரடி கற்றவன் இடறி விழுந்தால் அதுவும் ஒரு வித்தை 

என்பான் 
கெலிப்பும் தோற்பும் ஒருவர் பங்கல்ல 

கே 
கேடுவரும் பின்னே , மதிகெட்டுவரும் முன்னே 
கேட்டதெல்லாம் நம்பாதே ? நம்பின வெல்லாம் சொல்லாதே ! 
கேளும் கிளை யுங் கெட்டோர்க்கு இல்லை 
கேள்விப் பேச்சில் பாதிதான் நிசம் 


ஒ s 


கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டவில்லை 
கைக்கோளனுக்குக் காற்புண்ணும் நாய்க்குத் தலைப்புண்ணும் ஆறா 
கைப்புண்ணுக்குக் கண்ணாடி வேண்டுமா ? 
கைப்பொ 

ரூ ளற்றால் கட்டின வளும் பாராள் 
கையாளாத ஆயுதம் துருப்பிடிக்கும் 
கையிலே காசு வாயிலே தோசை 

. 
கைபில் உண்டானால் காத்திருப்பார் ஆயிரம் பேர் 
கையில் பிடிப்பது துளசிமாலை . கக்கத்தில் இடுக்குவது கன்னக் 
கையூன்றிக் கரணம் போடவேண்டும் 

| கோலாம் . 


சஎ O. 


அகரவரிசைச் சுருக்கம் 


கஎ 


செ 
கொசுவுக்கு அஞ்சிக் குடிபெயர்ந்து போகிறதா ? 
கொடிக்குக் காய் கனமா ? 

சஎரு , 
கொடிசுற்றிப் பிறந்த பிள்ளை குலத்திற்கு ஆகாது 
கொடுக்கிறவனைக் கண்டால் வாங்குகிறவனுக்கு இளக்காரம் 
கொடுங்கோல் அரசு நெடுங்காலம் நில்லாது 
கொடுத்ததைதக் கேட்டால் அடுத்ததாம் பகை 
கொட்டினால் தேள் , கொட்டாவிட்டால் பிள்ளைப் பூச்சியா ? அ e 
கொண்டானும் கொடுத்தானும் ஒன்று , கலியாணத்தைக் கூட்டி 

வைத்தவன் வேறு 
கொக க்கஞ்சாதவன் பழிக்கஞ்சுவானா? 
கால்லன் தெருவில் ஊசி விலைபோமா ? 
கொல்லிக்காட்டு நரி சலசலப்புக் கஞ்சுமா ? 
கொள்ளிக்கு திர்போனாலும் , வெள்ளிக்கு எதிர்போகலாகாது 
காற்றவன் தன்னிலும் கற்றவன் மிக்கோன் 

கோ 
கோட் சொல்பவனைக் கொடுந் தேள் என நினை 
கோட் சொல்லும் வாய் காற்றுடன் நெருப்பு 
கோணிக்கோடி கொடுப்பதிலும் கோணாமற் காணி கொடுப்பது 


நல்லது 


கோத்திரமறிந்து பெண்ணைக் கொடு , பாத்திரமறிந்து பிச்சையிடு 
கோபம் உள்ள இடத்தில் குணம் உண்டு 
கோபம் சண்டாளம் 
கோயிற் பூனை தேவர்க் கஞ்சுமா ? 
கோழி மிதித்துக் குஞ்சு முடம் ஆகுமா ? 
கோளுஞ் சொல்லிக் கும்பிடுவானேன் ? 


கௌ 


களவை சொல்லில் எவ்வர்க்கும் பகை 

ச 
சண்டிக் குதிரைக்கு நொண்டிச் சாரதி 
சத்தியமே வெல்லும் , அசத்தியமே கொல்லும் 
சந்திரனைப் பார்த்து நாய் குரைத்தாவதென்ன ? 
சந்தியிலே அடித்ததற்குச் சாட்சியா ? 
சபையிலே நக்கீரன் அரசிலே விற்சேரன் 
சம்பளம் இல்லாத சேவகனும் கோபமில்லாத எசமானும் 
சருகைக் கண்டு தணலஞ்சுமா ? 


500 


" கஅ 


தமிழ்நாட்டுப் பழமொழி 


சருக்கரை என்றால் தித்திக்குமா ? 
சவதியில் ( சேற்றில் ) கல்லிட்டெறிந்தால் மேலே தெறிக்கும் குரு 
சனிப் பிணம் தனிப் போகாது 
சன்மத்தால் சாதியோ , கன்மத்தால் சா தீயோ 


சா 


சாகத் துணிக்கவலுக்குச் சமுத்திரமும் முழங்கால் 
சாகிறவரைக்குஞ் சங்கடமானால் வாழுகிறது எக்காலம் ? 
சாகிறவரையில் வைத்தியன் வீடான் , செத்தாலும் விடான் 
பஞ்சாங்கக்க ரன் 

ருகா 
சாட்சிக்காரன் காலில் விழுவதிலும் சண்டைக்காரன் 

காலில் 
விழலாம் 
சாட்டை- அடியும் சவுக்கு அடியும் பொறுக்கலாம் , மூட்டைப் 

பூச்சிக் கடியும் முணுமுணுப்பும் ஆகா 
சாட்டை இல்லாப் பம்பரம் ஆட்டிவைக்க வல்லவன் 
சாண் ஏற முழம் சறுக்குகிறது 
சாது மிரண்டால் காடு இடங் கொள்ளாது 
சாத்திரம் பாராத வீடு சமுத்திரம் , பார்த்த வீடு தரித்திரம் 
சாத்திரம் பொய்யென்றால் கிரகணத்தைப் பார் 
சாப்பிள்ளை பெற்றாலும் மருத்துவச்சிக் கூலீ தப்பாது 


சித்திரமும் கைப்பழக்கம் , செந்தமிழும் நாப்பழக்கம் 
சித்திரை மாதத்தில் செல்வன் பிறந்தால் சீருஞ் சிறப்புங் கெடும் 
சிநேகஞ் செய்யுமுன் ஆராய்தல் செய் , செய்தபின் ஐயப்படாதே 
சிந்தின் வீட்டிலே சேராது மங்கின வீட்டிலே வாராது 
சிரைத்தால் மொட்டை வைத்தால் குடுமி 
சில்லரைக் கடன் சீரழிக்கும் 
சிவனே என்றிருந்தாலும் தீவினை விடவில்லை 

ருஉரு 
சிறிய பாம்பானாலும் பெரிய தடிகொண்டடி 
சிறியாரோடு இணங்காதே செம்புக்குப் புளிவிட்டுக் கடையாதே 
சிறுகக் கட்டிப் பெருக வாழு 
சிறு குழந்தை இல்லாத வீடும் வீடல்ல , சீரகம் இட்டு ஆக்காத 
கறியும் கறீயல்ல 

ருக 0 
சிறு தீ பெரு நெருப்பு 
சிறு துரும்பும் பல்லுக் குத்த உதவும் 
சிறு மீள் எல்லாம் பெரு மீனுக்கு இரை 
சிறுமையிற் கல்வி சிலைமேல் எழுத்து 
சிறுமையும் பெருமையும் தான்தர வரும் 
சிற்றாள் எட்டு ஆளுக்குச் சரி 

ருககு 


அகரவரிசைச் சுருக்கம் 


சீ என்கிற வீட்டிலே பேயும் துழைபாது 
சீரங்கத்திலே பிறந்த பிள்ளைக்குக் திருவாய்மொழி கற்பிக்க 

வேண்டுமா ? 
சீரியர் கெட்டாலும் சீரியரே 


சு 


0 


சுக துக்கம் சுழல் சக்கரம் 
சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும் திர 
சுட்ட சட்டி அறியுமா அப்பத்தின் சுவையை ? 
சுட்ட மண்ணும் பச்சை மண்ணும் ஒட்டுமா ? 
சுண்டைக்காய் காற்பணம் சுமைகூலி முக்காற்பணம் 
சுத்தம் சோறு போடும் எச்சில் இரக்க வைக்கும் 
சுத்த வீரனுக்கு உயிர் துரும்பு 
சும்மா இருக்கிற கம்பிரானுக்கு இரண்டு பட்டை 
சும்மா கிடக்கிற சங்கை ஊதிக்கெடுத்தான் ஆண்டி 
சும்மா வந்த மாட்டைப் பல்லைப் பிடித்துப் பாராதே 
சுயபுத்தி போனாலும் சொற்புத்தி வேண்டாவா ? 
சுவரை வைத்துக் கொண்டல்லவோ சித்திரம் எழுதவேண்டும் ? 
சுவர்க்கத்திலே தோட்டியுஞ் சரி , தொண்டைமானுஞ் சரி 
சுவாமி வரங் கொடுத்தாலும் பூசாரி இடங்கொடுக்கமாட்டான் 

து 
சூடு கண்ட பூனை அடுப்பங் கரையில் சேராது 

செ 
செக்களவு பொன்னிருந்தாலும் செதுக்கியுண்டால் எத்தனை 

நாளுக்குக் காணும் ? 
செடியிலே வணங்காததா மரத்திலே வணங்கும் ? 
செட்டி மிடுக்கோ சரக்கு மிடுக்கோ ? 
செட்டியார் வாழ்வு செத்தால் தெரியும் 
செத்த ஆடு காற்பணம் சுமைகூலி முக்காற்பணம் 
செத்தவன் உடைமை இருந்தவனுக்கு அடைக்கலம் 
செய்வன திருந்தச் செய் 

ருசு 
செய்யும் தொழிலெல்லாம் சீர்தூக்கிப் பார்க்கில் நெய்யும் தொழி 

லுக்கு நிகரில்லை 
செருப்பால் அடித்தாலும் திருட்டுக்கை நிற்காது 
செருப்பின் அருமை வெயிலில் தெரியும் , நெருப்பின் அருமை 

குளிரில் தெரியும் 
செருப்புக்காகக் காலைத் தறிக்கிறதா ? 
செலவில்லாச் செலவு வந்தால் களவில்லாக் களவு வரும் 


20 


தமிழ்நாட்டுப் பழமொழி 


சென்மத்தில் பிறந்தது செருப்பா லடித்தாலும் போகாது 
சென்ற இடம் எல்லாம் சிறப்பே கல்வி 

சே 
சேராத இடத்திலே சேர்ந்தால் துன்பம் வரும் 
சேற்றிலே புதைந்த யானையைக் காக்கையுங் கொத்தும் 


சைகை அறியாதவன் சற்றும் அறியான் 

சொ 
சொப்பனங் கண்ட அரிசி சோற்றுக்காகுமா ? 
சொல் அம்போ வில் அம்போ ? 
சொல்லாது பிறவாது அள்ளாது குறையாது 
சொல்லாமற் செய்வார் நல்லோர் , சொல்லியுஞ் செய்யார் கசடர் 
சொல்லிப் போகவேணும் சுகத்துக்குச் , சொல்லாமற் போக. 
வேணும் துக்கத்துக்கு 

ருஎரு 
சொல்லுகிறவனுக்கு வாய்ச்சொல் , செய்கிறவனுக்குத் தலைச்சுமை 
சொல்வல்லவனை வெல்லல் அரிது 
சொறிந்து தேய்க்காத எண்ணெயும் பரிந்து இடாத சோறும் பாழ் 
சாற்கேளாப் பிள்ளையினால் குலத்துக்கினம் 
சொன்னதைச் சொல்லும் கிளிப்பிள்ளை 


ரு அ .0 


சோ 


சோம்பலே சோறு இன்மைக்குப் பிகா 
சோம்பேறிக்கு வாழைப்பழம் தோலோடே 
சோற்றுக்குக் கேடு பூமிக்குப் பாரம் 

டி 
டில்லிக்குப் பாச்சா ( இராசா ) என்றாலும் தல்லிக்குப் பிட்ட 
( பிள்ளை ) தானே 

த 
தங்கச்சி பிள்ளை தன் பிள்ளை ஆனால் தவத்துக்குப் போவான் ஏன் ? 
தங்கம் தரையிலே தவிடு பானை யீலே 
தஞ்சம் என்று வந்தவனை வஞ்சித்தல் ஆகாது 
தடி எடுத்தவனெல்லால் வேட்டைக்காரனா ? 
தட்டானுக்குப் பயந்தல்லவோ அணிந்தான்சிவன் சர்ப்பத்தையே 
தட்டானும் செட்டியும் ஒன்றானால் தங்கம் கொடுத்தவன் வாயிலே 
மண் 

ருகா 
தட்டிட் பேச ஆள் இல்லாவிட்டால் தம்பி சண்டப் பிரசண்டன் 
தணீந்த வில்லுத்தான் தைக்கும் 
மண்ணீரிலே விளைந்த உப்புத் தண்ணீரிலே கரைய வேண்டும் 


அகரவரிசைச் சுருக்கம் 


உக 


சுகா 


தண்ணீரையும் தாயையும் பழிக்கலாமா ? 
தண்ணீர் வெந்நீரானாலும் நெருப்பை அவிக்கும் 
தந்தை எவ்வழி புதல்வன் அவ்வழி 
தம்பி உடையவன் படைக்கு அஞ்சான் 
தருமம் தலை காக்கும் 
தலை இடியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தெரியும் 
தலை இருக்க வால் ஆடுமா ? 
தலைக்குத் தலை பெரிய தனம் , உலைக்கரிசியில்லை 
தலைமே லோடின வெள்ளம் சாண் ஓடி என்ன , முழம் ஓடி என்ன 
தலையின் எழுத்திருக்கத் தந்திரத்தால் வெல்லலாமா ? 
தலையாரியும் அதிகாரியும் ஒன்றானால் சம்மதித்தபடி திருடலாம் 
தவத்துக் கொருவர் கல்விக் கிருவர் 

சுரு 
தவளை தன் வாயாற் கெடும் 
தவிட்டுக்கு வந்த கைதான் தங்கத்துக்கும் வரும் 
தழைத்த மரத்துக்கு நிழலுண்டு , பிள்ளை பெற்றவளுக்குப் 

ப லுண்டு 
தனக்கு என்று இருந்தால் சபேத்துக்கு உதவும் 
தன் இச்சையை அடக்காவிட்டால் தன்னையே ஆளும் 
தன் இனம் தன்னைக் காக்கும் , வேலி பயிரைக் காக்கும் 
தன் உயிரைப்போல மன்னுயிரையும் நினை 
தன் குற்றம் தனக்குத் தெரியாது 
தன் நெஞ்சறியாத பொய்யில்லை தாயறியாத சூலில்லை 
தன் பலம் கொண்டு அம்பலம் ஏறவேண்டும் 
தன் வாயாலே தான் கெட்டான் 
தன் வினை தன்னைச் சுடும் ஓட்டப்பம் வீட்டைச் சுடும் 
தன் வீட்டு விளக்கென்று முத்தம் இடல மா ? 
தன்னாலே தான் கெட்டால் அண்ணாவியார் என் செய்வார் ? 
தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான் 

தா 
தாடி பற்றிக்கொண்டு எரியும் போது சுருட்டுக்கு நெருப்பு கேட் 
தாட்சணியம் தன நாசம் 

( டானாம் 
தாமதம் தாழ்வுக் கேது 
தாம்பும் அறுதல் தோண்டியும் பொத்தல் 
தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறே 
சுஉதி 
தாயைப் பார்த்துப் பெண்ணைக்கொள்ளு, பாலைப்பார்த்துப் 
தாய்க்கு ஒளித்த சூலா ? 

[ பசுவைக் கொள்ளு 
தாய்க்குப் பின் தாரம் 
தாய் மனம் பித்து தகப்பன் மனம் கல்லு 
தாய் வார்த்தை கேளாத பிள்ளை நாய் வாயிற் சீலை 
தாலியறுத்தவளுக்கு மருத்துவச்சி தயவு ஏன் ? 


சுகது 


சு 20 


சுங O 


உஉ 


தமிழ்காட்டுப் பழமொழி 


தாழ்ந்த இடத்திலே தண்ணீர் தங்கும் 
தாழ்விலே பெருமையும் வாழ்விலே தாழ்மையும் வேண்டும் 
தானே கனியாத பழத்தை தடிகொண்டடித்தான் கனியுமா ? 
தான் ஆடாது போனாலும் தன் சதை ஆடும் 

சுகடு 
சான் ஒன்று நினைக்கத் தெய்வம் ஒன்று நினைக்கிறது 
தான் கள்ளன் பிறரை நம்பான் 
தான் சாக மருந்து தின்பானா ? 
தான் தேடாப் பொன்னுக்கு மாற்றும் இல்லை உரையும் இல்லை 
தான் பிடித்த முயலுக்கு மூன்றே கால் 

தி 
திக்கற்றவனுக்குத் தெய்வமே துணை 
தங்களுஞ் சனியுந் தெற்கே நோக்கவேண்டும் 
திட்டிக் கெட்டாரும் இல்லை , வாழ்த்தி வாழ்ந்தாரும் இல்லை 
கிருடனுக்குத் தோன்றும் கள்ளப்புத்தி 
தி டனைப் பிடிக்கத் திருடனே வேண்டும் 

சுசகு 
திருவேற உருவேறும் 
திரைகடலோடி யுந் திரவியம் தேடு 

தீ 
தீட்டின மரத்திலே கூர் பார்க்கிறது 
தீப்புண் ஆறும் வாய்ப்புண் ஆறாது 
தீராக் கோபம் போராய் முடியும் 

து 
துட்டனைக் கண்டால் தூர விலகு 
துட்டு வந்து பெட்டியில் விழுந்ததோ, திட்டு வந்து பெட்டியில் 

விழுந்ததோ ? 
துணைபோனாலும் பிணை போகாதே 
தும்பை விட்டு வாலைப் பிடிக்கிறது 
துலாத்தில் வெள்ளி உலாத்தில் பெய்யும் மழை 
து . ளுகிற மாடு பொதி சுமக்குமா ? 
துறவிக்கு வேந்தன் துரும்பு 
துன்பம் முந்தி இன்பம் பிந்தி 


சுசு 


தூங்காதவனுக்குச் சுகமில்லை 
தூங்குகிற நரிக்கு இரை கிடையாது 
தூரத்துப் பச்சை கண்ணுக்குக் குளிர்ச்சி 
தூற்றல் நின்றாலும் தூவானம் நில்லாது 


அகரவரிசைச் சுருக்கம் 


உக 


தே 
தெய்வம் காட்டும் ; ஊட்டுமா ? 
தெற்கே அடித்த காற்றுத் திரும்பி அடியாதா ? 
தென்றல் முற்றிப் பெருங்கா ற்கும் 

சுசுடு . 
தே 
தேசங்கள் தோறும் பாஷைகள் ( மொழிகள் ) வேறு 
தேசத்தோ டொத்து வாழ் 
தேய்த்தாலும் சந்தனக்கட்டை மணம் போகாது 
தேளுக்குக் கொடுக்கில் விடம் , தேவடியாளுக்கு உடம்பெங்கும் 

விடம் 
தேள் நெருப்பில் விழுந்தால் எடுத்து விட்டவனைக் கொட்டும் 
தேனுக்கு ஈயைப் பிடித்துவிட வேண்டுமா ? 
தேனே போலும் செந்தமிழ்க் கல்வி 

இத 
தை ஈனாப் புல்லும் இல்லை , மாசி ஈனா மரமும் இல்லை 
தை மழை நெய் மழை 
தையல் சொற் கேட்டால் எய்திடும் கேடு 

சு எது : 


தொடையையும் கிள்ளித் தொட்டிலையும் ஆட்டுகிறதா ? 
தொட்டிற் பழக்கம் சுடுகாடு மட்டும் 
தாட்டுக் காட்டாத் வித்தை சுட்டுப் போட்டாலும் வாராது 

தோ 
தோட்டக்காரன் வாழ்வு காற்றடித்தால் போச்சு 
தோட்டி.போல் உழைத்துத் துரைபோல் சாப்பிடவேண்டும் சு அடு 
தோழனாவது துலங்கிய கல்வி 
தோன்றின யாவும் அழியும் 

ந 
நகத்தாலே கிள்ளுகிறதைக் கோடரி கொண்டு வெட்டுகிறான் 
நடக்க அறியாதவனுக்கு நடுவீதி காதவழி 
நடந்தால் நாடெல்லாம் உறவு , படுத்தால் பாயும் பகை சு அடு 
நட்டுவன் பிள்ளைக்குக் கொட்டிக் காட்ட வேண்டுமா ! 
நண்டு கொழுந்தால் வளையில் இராது ; தண்டு கொழுத்தால் 

தரையில் இராது 
நத்தையின் வயிற்றிலும் முத்துப் பிறக்கும் 
நமக்காகாதது நஞ்சோ டொக்கும் 
நமனுக்கு 

பிள்ளை கொடுத்தாலும் உற்றாருக்கு ஒரு . 
பிள்ளை கொடுக்க மாட்டான் 
நான் அறியாத உயிரும் நாரை அறியாத குளமும் உண்டோ ? 


நாலு 


- 2 * 


தமிழ்நாட்டுப் பழமொழி 


சுசுது 


எ 00 


நயத்திலாகிறது பயத்திலா காது 
நரிக்கு இடங்கொடுத்தால் கிடைக்கு இரண்டு ஆடு கேட்கும் 
நரிக்குக் கொண்டாட்டம் கண்டுக்குத் திண்டாட்டம் 
நரை திரை இல்லை . நமனும் அங்கில்லை 
நல் இணக்க மல்லது அல்லது படுத்தும் 
நல்லது செய்து நடு வழியே போனால் பொல்லாதது போகிற 

வழியே போகிறது 
நல்ல வேளையில் காழிப்பால் கறவாதது கன்று செத்துக் கலப் 

பால் கறக்குமா ? 
நல்ல பெண்ணுக்கு ஒரு சொல் நல்ல மாட்டுக்கு ஓர் அடி 
நல்லவன் என்று பெயர் எடுக்க நெடுநாட் செல்லும் 
நல்லவன் ஒரு நாள் நடுவே நின்றால் அறாத வழக்கும் அறும் 
நல்லார் பொல்லாரை நடக்கையால் அறியலாம் 

நா 
நா அசைய நாடு அசையும் 
நாக்கிலே இருக்கிறது நன்மையும் தீமையும் 
நாடறிந்த பார்ப்பானுக்குப் பூணூல் வேண்டுமா ? 
நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் 
நாயைக் கண்டால் கல்லைக் காணோம் , கல்லைக் கண்டால் நாயைக் 
நாய் இருக்கிற இடத்தில் சண்டை உண்டு 

( காணோம் 
நாய்க்கு வேலையும் இல்லை நிற்க நேரமும் இல்லை 
நாய் விற்ற காசு குரைக்குமா ? 
நாலாறு கூடினால் பாலாறு 
நாலு பேர் கூடினது சபை 
நாளைக்குத் தின்கிற பலாப்பழத்திலும் இன்றைக்குத் தின்கிற 

களாப்பழம் நல்லது 
நாள் செய்வது நல்லார் செய்யார் 
நாற்பது வட துக்குமேல் நாய்க்குணம் 

எகரு 
நி 
நித்தம் போனால் முத்தமும் சலிக்கும் 
நித்திய கண்டம் பூரணாயுசு 
நித்தியங் கிடைக்குமா அமாவ . சைச் சோறு ? 
நித்திரை சுகம் அறியாது 
நிலத்தில் எழுந்த பூண்டு நிலத்தில் மடிய வேண்டும் 
நீழலின் அருமை வெயிலிற் போனால் தெரியும் 
நின்ற வரையில் நெடுஞ்சுவர் விழுந்த அன்று குட்டிச்சுவர் 

நீ 
நீந்த மாட்டாதவனை ஆறு கொண்டு போகிறது 
:-நீர் ஆழம் கண்டாலும் நெஞ்சு ஆழம் காணப்படாது எஉரு 


எக 


எ 20 


அகரவரிசைச் சுருக்கம் 


உடு 


நீர் உள்ள மட்டும் மீன்குஞ்சு துள்ளும் 

எட்டு 
நீர்மேல் எழுத்து நிற்குமா ? 
நீலிக்குக் கண்ணீர் நிமையிலே 
நீளநீளத் தெரியும் மெய்யும் பொய்யும் 

நு 
நுனிக்கொம்பில் ஏறி அடிக்கொம்பு வெட்டுவார்களா ? 

ச 
நூலளவே யாகுமாம் நுண்ணறிவு 

எங O 
நூல் கற்றவனே மேலவன் ஆவான் 
நூற்றுக் கிருந்தாலும் காற்றுக்கு இரை 
நூற்றுக்கு மேல் ஊற்று , ஆயிரத்துக்குமேல் ஆற்றுப்பெருக்கு 
நூற்றைக் கொடுத்தது குறுணி 

தெ 
நெய் முந்தியோ திரிமுந்தியோ ? 

எஙடு 
நெருப்பு இல்லாமல் நீள் புகை எழும்புமா ? 
நெருப்பு என்றால் வாய்வெந்து போமா ? 
நெருப்புப் பந்தலிலே மெழுகுப் பதுமை ஆடுமா ? 
நெல்லுக்குப் பாய்கிற தண்ணீர் புல்லுக்கும் பாயும் 

தே 
நேற்று உள்ளார் இன்று மாண்டனர் 

தை 
நைடதம் புலவர்க்கு ஔடதம் 

நொ 
நொண்டிக் குதிரைக்குச் சறுக்கினது சாக்கு 
நொறுங்கத்தின்றால் நூறு வயது 

நோ 
நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் 
நோய் கொண்டார் பேய் கொண்டார் 
நோய்க் கிடங்கொடேல் 


எசரு 


ப 


பகலில் பக்கம் பார்த்துப்பேசு இரவில் அதுதானும் பேசாதே 
பகுத்தறியாமல் துணியாதே , படபடப்பாகச் செய்யாதே 
பகைவ ருறவு புகையெழு நெருப்பு 
பக்கச் சொல் பதினாயிரம் 

எரு o 


உசு 


தமிழ்நாட்டுப் பழமொழி 


எசுடு 


பசியுள்ளவன் ருசி யறியான் 
பசி வந்திடில் பத்தும் பறந்துபோம் 
பசுவிலும் ஏழை இல்லை , பார்ப்பாரிலும் ஏழையில்லை 
பச்சைமண்ணும் சுட்டமண்ணும் ஒட்டுமா ? 
பஞ்சும் நெருப்பும் ஒன்ருய்க் கிடக்குமா ? 
படிக்கிறது திருவாய்மொழி , இடிக்கிறது பெருமாள் கோயில் 
படைச்கும் ஒருவன் கொடைக்கும் ஒருவன் 
படையிருந்தால் அரணில்ல 
படை முகத்திலும் அறிமுகம் வேண்டும் 
பட்ட காலிலே படும் , கெட்டகுடியே கெடும் 
பட்டா உன் பேரில் சாகுபடி என்பேரில் 
பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் , கொட்டைப் பாக்குக்கு 

விலை சொல்லுகின்றாய் 
பட்டும் பட்டாடையும் பெட்டியிலிருக்கும் , காற்காசு கந்தை 

ஓடி உலாவும் 
பணக்கா ரன் பின்னும் பத்துப் பேர் , பைத்தியக்காரன் பின்னும் 

பத்துப்பேர் 
பணத்தைப் பார்க்கிறதா பழைமையைப் பார்க்கிறதா ? எசுரு 
பணம் உண்டானால் மணம் உண்டு 
பணம் என்ன செய்யும் பத்தும் செய்யும் 
பணம் பந்தியில குலம் குப்பையிலே 
பண்ணப் பண்ணப் பலவிதம் ஆகும் 
பண்ணிய பயிரில் புண்ணியம் . தெரியும் 
பதறாத காரியம் சிதாது 
பந்திக்கில்லாத வாழைக்காய் பந்தலிலே கட்டித்தொங்குகிறதாம் 
பத்துப் பேருக்குப் பல்குச்சி ஒருவனுக்குத் தலைச்சுமை 
பரணியிலே பிறந்தால் தரணி ஆளலாம் 
பருத்திக்கு உழும் முன்னே தம்பிக்கு எட்டு முழம் 

எஎரு 
பலநாளைத் திருடன் ஒரு நாளைக்கு அகப்படுவான் 
பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டமாட்டான் 
பல்லக்கு ஏற யோகம் உண்டு , உன்னி ஏறச் சீவன் இல்லை 
பல்லுப் போனால் சொல்லுப் போச்சு 
பழகப் பழகப் பாலும் புளிக்கும் 
பழம் புண்ணாளி பாதி பரிகாரி 

எஅ C. 
பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் 
பழுத்த ஓலையைப் பார்த்தக் குருத்தோலை சிரிக்கிறதாம் 
பழுத்த பழம் கொம்பிலே நிற்குமா ? 
பள்ளிக் கணக்குப் புள்ளிக்கு உதவாது 

எஅரு 
பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சுமா ? 
பனி பெய்தால் மழை இல்லை, பழம் இருந்தால் பூ இல்லை 


எஎம் . 


அகரவரிசைச் சுருக்கம் 


உஎ 


பனை நிழலும் நிழலோ , பகைவர் உரவும் உறவோ ! 
பனை மரத்தின் கீழே பாலைக் குடித்தாலும் கள் என்று நினைப்பர் 
பன்றிக்குப் பின் போகிற கன்றும் பீ தன்னும் 
பன்றி பல குட்டி சிங்கம் ஒரு குட்டி 


எகா . 


பாடம் ஏறினும் ஏடது கைவிடேல் 
பாடில்லாமற் பயனில்லை 
பாம்பு என்றால் படையும் நடுங்கும் 
பாம்புக்குப் பால்வார்த்து வளர்த்தாலும் விடத்தையே கொடுக்கும் 
பாம்பை முட்டையிலே புலியைக் குட்டியிலே கொல்லவேண்டும் 
பாராத உடைமை பாழ் 
பார்த்தால் பூனை பாய்ந்தால் புலி 
பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் 
பாலைப் பார்த்துப் பசுவைக் கொள்ளு 

அ 00 
பானையில் உண்டானால் அகப்பையில் வரும் 

பி 
பிள்ளை அருமை பெற்றவளுக்குத் தெரியும் 
பிள்ளை பெற்றபின் அன்றோ பேரிட வேண்டும் 
பிள்ளையார் பிடிக்கக் குரங்காய் முடிந்தது 

பு 
புத்திகெட்ட இராசாவுக்கு மதிகெட்ட மந்திரி 
புத்திமான் பலவான் 
புருவத்திற் பட்டால் கரிக்குமோ கண்ணிற்பட்டால் கரிக்குமோ ? 
புலிக்குப் பிறந்தது பூனையாய்ப் போகுமா ? 
புலி பதுங்குவது பாய்ச்சலுக்கு அடையாளம் 
புழுங்கிப் புழுங்கி மாஇடித்தாலும் புழுக்கைச்சிக்கு ஒரு கொழுக் 
கட்டைதானே 

அக 
புழைக்கடை மருந்து கவைக்காகாது 

பூ 
பூ மலர்ந்து கெட்டது வாய் விரிந்து கெட்டது 
பூமியைப் போலப் பொறுமை வேண்டும் 
பூவரசிருக்கப் பொன்னுக் கழுவானேன் ? 
பூவிற்ற காசு மணக்குமா ? புலால் விற்ற காசு நாறுமா ? 
பூனைக்குக் கொண்டாட்டம் , எலிக்குத் திண்டாட்டம் 


அகரு. 


பெட்டைக் கோழி தட்டிக் கூவுமா ? 
பெண் என்றால் பேயும் இரங்கும் 
பெண்கள் இருந்த இடம் சண்டைகள் பெருத்திடும் 


2 


தமிழ்நாட்டுப் பழமொழி 


பெண்டு வாய்க்கும் புண்ணியவானுக்கு , பண்டம் வாய்க்கும் பாக் 

கியவானுக்கு 
பெண்ணின் கோணல் பொன்னிலே நிமிரும் 
பெண்ணென்று பிறந்தபோதே புருடன் பிறந்திருப்பான் 
பெண் வளர்த்தி பீர்க்கங் கொடி 
பெய்தும் கெடுத்துக் காய்ந்தும் கெடுத்தது 
பெருமாள் இருக்கிற வரையில் திருநாள் உண்டு 
பெருமையும் சிறுமையும் வாயால் வரும் 
பெற்ற தாய் பசித்திருக்கப் பிராமண போசனம் செய்கிறானாம் 
பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு 

பே 
பேசப் பேச எந்த மொழியும் வரும் 
பேசாதிருந்தால் பிழையொன்றுமில்லை 
பேராசை பெருநட்டம் 
பேர் இல்லாச் சந்நிதி பாழ் , பிள்ளை இல்லாச் செல்வம் பாழ் 

ou 
பை எடுத்தவனெல்லாம் வைத்தியனா? 

GUS 
பொங்கும் காலம் புளி , மங்குங் காலம் மாங்காய் 
பொய் சொல்லி வாழ்ந்தவனும் இல்லை , மெய் சொல்லிக் கெட்ட 
வனும் இல்லை 

அகடு 
பொய் சொன்ன வாய்க்குப் போசனங் கிடையாது 
பொறி வென்றவனே அறிவின் குருவாம் 
பொறுத்தார் பூமி ஆளவார் பொங்கினார் காடாள்வார் 
பொறுமை கடலினும் பெரிது 
பொற்கலம் ஒலிக்காது , வெண்கலம் ஒலிக்கும் 

அச O 
பொன் ஆபரணத்தைப் பார்க்கிலும் புகழ் ஆபரணமே பெரிது 
பொன் கத்தி என்று கழுத்தை அறுத்துக் கொள்ளலாமா ? 
பொன் குடத்துக்குப் பொட்டிட வேண்டுமா ? 
பொன்னாங்கண்ணிக்குப் புளியீட்டு ஆக்கினால் உண்ணாப் பெண் 
ணும் ஓர் உழக்கு உண்ணும் 

Cur 
போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து 
போரோடு தின்கிற மாட்டுக்குப் பிடுங்கிப் போட்டுக் கட்டுமா ? 
போனதை நினைக்கிறவன் புத்தி கெட்டவன் 


மகன் செத்தாலும் சாகட்டும் , மருமகள் கொட்டம் அடங்கினாற் 

( போதும் 
மடியிலே கனம் இருந்தால் வழியிலே பயம் 


அகரவரிசைச் சுருக்கம் 


உக 


மட்டான போசனம் மனத்திற்கு மகிழ்ச்சி 

அரும் 
மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா ? 
மண்டை உள்ள வரையில் சளி போகாது 
மதியாதார் வாசலை மிதியாதிருப்பதே உத்தமம் 
மந்திரிக்கும் உண்டு மதிக்கேடு 
மயிர் ஊடாடாத நட்பும் பொருள் ஊடாடக் கெடும் அருகு 
மரம் வெட்டுகிறவனுக்கு நிழலும் , மண் தோண்டுகிறவனுக்கு 

இடமும் கொடுக்கும் 
மரம் வைத்தவன் தண்ணீர் வார்க்க மாட்டானா ? 
மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் 
மருந்தும் விருந்தும் மூன்று வேளை 
மருந்தே யாயினும் விருந்தோ டுண்ணு 

அசு 
மலடிக்குத் தெரியுமா பிள்ளையின் வருத்தம் 
மலிந்த சரக்கு கடைத்தெருவுக்கு வரும் 
மலையைத் துளைக்கச் சிற்றுளி போதாதா ? 
மல்லாந்து உமிழ்ந்தால் மார்மேலே விழும் 
மவுனம் கலக நாசம் 
மழைமுகம் காணாத பயிரும் தாய்முகம் காணாத பிள்ளையும் 
மழை விட்டும் தூவானம் விடவில்லை 
மனத்திலிருக்கும் இரகசியம் மதிகேடனுக்கு வாக்கிலே ( மா ? 
மனப்பொருத்தம் இருந்தால் மற்றப்பொருத்தம்பார்க்க வேண்டு 
மனமுரண்டிற்கு மருந்துண்டா ? 

அஎன 
மனம் உண்டானால் இடம் உண்டு 
மனம் தடுமாறினால் மாற்றானுக்கு வலிமை 
மனம் போல வாழ்வு 
மன்னன் எப்படி மன்னுயிர் அப்படி 
மன்னுயிரைத் தன்னுயிர்போல் நினை 


மா 


மாடம் இடிந்தால் கூடம் 
மாடு கிழமானாலும் பாலின் சுவை போகுமா ? 
மாடு கெட்டால் தேடலாம் , மனிதர் கெட்டால் தேடலாமா ? 
மாடு நினைத்த இடத்தில் தொழுவம் கட்டுவார்களா ? 
மாடு மேய்க்காமற் கெட்டது , பயிர் பார்க்காமற் கெட்டது அ « c 
மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டும் 
மாதா மனம் எரிய வாழான் ஒருநாளும் 
மா பழுத்தால் கிளிக்காம் , வேம்பு பழுத்தால் காக்கைக்காம் 
மாமியாரும் ஒரு வீட்டு மாட்டு பெண் தான் 
மாமியாருடைத்தால் மண்கலம் மருமகளுடைத்தால் பொன்குடம் 
மாமியார் மெச்சின மருமகளில்லை . மருமகள் மெச்சின மாமியா 

[ ரில்லை 
மாரடித்த கூலி மடிமேலே 


ங O 


தமிழ்நாட்டுப் பழமொழி 


மாரிக்காலத்தில் பதின்கல மோரும் கோடைக்காலத்தில் ஒருபடி 

நீருஞ் சரி 
மாரி யல்லது காரியம் இல்லை 
மாலை சுற்றிப் பிறந்த பிள்ளை மாமனுக்கு ஆகாது 
மாவுக்குத் தக்க பணியாரம் 

அக 0 
மாற்றானுக்கு இடங்கொடேல் 
மானம் அழிந்தபின் மரியாதை என்ன ? 
மானம் பெரிதோ ? உயிர் பெரிதோ ? 
மானைக் காட்டி மானைப் பிடிப்பார் 

மி 
மிஞ்சியது கொண்டு மேற்கே போகுதல் ஆகாது 
மிதித்தாரைக் கடியாத பாம்பு உண்டா ? 
மின்னுக் கெல்லாம் பின்னுக்கு மழை 


அகதி 


மீகாமன் இல்லா மரக்கலம் ஒடாது 
மீதூண் விரும்பேல் 


கூ 00 


முகத்துக்கு முகம் கண்ணாடி 
முக்காலும் காகம் முழுகிக் குளித்தாலும் கொக்காகுமா ? 
முட்டாள் தனத்துக்கு முதல் பாக்குக்கா ரன் 
முட்டையிடுகிற கோழிக்கு வருத்தம் தெரியும் 
முதலியார் டம்பம் விளக்கெண்ணெய்க்குக் கேடு 
முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா 

ககு 
முதற் கோணல் முற்றுங் கோணல் 
முதுகிலே புண் உண்டானால் செடியிலே நுழையப் பயம் ( படார் 
முத்தால் நத்தைப் பெருமைப்படும் , மூடர் எத்சாலும் பெருமைப் 
முப்பது வருடம் வாழ்ந்தவனும் இல்லை , முப்பது வருடம் தாழ்ந் 

தவனும் இல்லை 
முயற்சி யுடையார் இகழ்ச்சி யடையார் 
முருங்கை பருத்துத் தூணாகப் போகிறதா ? 
முள்ளுமேல் சீலைபோட்டால் மெள்ள மெள்ள வாங்கவேண்டும் 
முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் 
முற்றும் நனைந்தவர் களுக்கு ஈரம் ஏது 
மூன் ஏர் போன வழி பின்ஏர் 
முன்கை நீண்டால் முழங்கை நீளும் 
முன்வைத்த காலைப் பின் வைக்கமாட்டேன் 
முன்ன வனே முன்நின்றால் முடியாத பொருள் உளதோ ? 

மூ 
மூடர் கூட்டுறவு முழுதும் அபாயம் 
மூத்தோர் சொல் வார்த்தை அமுதம் 


ககள் 


? 


க 20 


அகரவரிசைச் சுருக்கம் 


கூடக 


Qu 
மெய்சொல்லிக் கெட்டவனுமில்லை பொய்சொல்லி வாழ்ந்தவனு 
மெல்லப் பாயும் தண்ணீர் கல்லையும் குழியப் பாயும் ( மில்லை 

மே 
மேருவைச் சார்ந்த காகமும் பொன்னிறம் 
மேற்கே மழை பெய்தால் கிழக்கே வெள்ளம் வரும் 


Qur 


கூஉகு 


மொட்டைத் தலையன் போருக்கு அஞ்சான் 
மொழி தப்பினவன் வழி தப்பின வன் 

Cur 
மோகம் முப்பது நாள் , ஆசை அறுபது நாள் 


மௌனம் மலையைச் சாதிக்கும் 


யானை மிதிக்கப் பிழைப்பார்களா ? 


கங 0 


வஞ்சகம் வாழ்வைக் கெடுக்கும் 
வடக்குப் பார்த்த மச்சு வீட்டைப் பார்க்கிலும் தெற்குப் பார்த்த 

குச்சுவீடு நல்லது 
வடக்கே கருத்தால் மழை வரும் 
வட்டி ஆசை முதலுக்குக் கேடு 
வணங்கின முள் பிழைக்கும் 
வரவுக்குத் தக்கபடி செலவை வரையறு 

கூதி 
வருந்தினால் வாராதது இல்லை 
வல்லவனுக்குப் புல்லும் ஆயுதம் 
வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு 
வளவனாயினும் அளவறிந் தளித்துண் 
வழவழத்த உறவைப் பார்க்கிலும் வைரம் பற்றிய பகை நன் 


வா 


வாங்குகிறகைப் போலிருக்க வேண்டும் கொடுக்கிறதும் 
வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் 
வாய் சர்க்கரை கை கருணைக்கிழங்கு 
வாய் மதத்தால் வாழ்வை இழந்தான் 
வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயினால் தான் 
வாழ்வும் சிலகாலம் தாழ்வும் சிலகாலம் 


கசா 


விடாச்சுரத்துக்கு விட்ணுகரந்தை 
விண் பொய்த்தால் மண் பொய்க்கும் 
விதி எப்படியோ மதி அப்படி 


கூஉ 


தமிழ்நாட்டுப் பழமொழி - சுருக்கம் 


கரும் 


வியாதிக்கு மருந்துண்டு விதிக்கு மருந்துண்டா ? 
விருப்பத்தினால் ஆகாதது வீம்பினால் ஆகுமா ? 
விரை ஒன்று போடச் சுரை ஒன்று முளைக்குமா ? 
வில்வப்பழம் தின்பார் பித்தம்போக , பனம்பழம்தின்பார் பசிபோக 
விளக்கு மாற்றுக்குப் பட்டுக்குஞ்சமா ? 
விளையாட்டாய் இருந்தது வினையாய் முடிந்தது 
விளையும் பயிர் முளையிலே தெரியும் 
வினை விதைத்தவன் வினை அறுப்பான் , தினை விதைத்தவன் 

தினை அறுப்பான் 


கூசுப் 


கூசுது 


டு அசையாமல் தின்னும் யானை அசைந்து தின்னும் 
வீட்டுச் செல்வம் மாடு , தோட்டச் செல்வம் முருங்கை 
வீட்டைக் கட்டு அல்லது காட்டை அழி 

வெ 
வெட்டு ஒன்று கண்டம் ( துண்டு ) இரண்டு 
வெள்ளம் வருகிறதுக்கு முன்னே அணை போட வேண்ம்ெ 
வெள்ளாளன் கிரந்தமும் பார்ப்பான் தமிழும் வழவழ 
வெள்ளைக்கு இல்லை கள்ளச் சிந்தை 

வே 
வேகாத சோற்றுக்கு விருந்தாளி இரண்டுபேர் 
வேடிக்கைக்கு விலை இல்லை கதைக்குக் காலில்லை 
வேண்டாப் பெண்டாட்டி கைபட்டாற் குற்றம் கால்பட்டாற் 

குற்றம் 
வேண்டும் என்று நூற்றால் வெண்ணெய் போல நூற்கலாம் 
வேலிக்குப் போட்ட முள் காலுக்கு வினையாயிற்று 
வேலி தானே பயிரை மேய்ந்தால் விளைவது எப்படி ? 
வேலைக் கள்ளிக்குப் பிள்ளைமேல் சாக்கு 
வேலைக்கோ சம்பளம் ஆளுக்கோ சம்பளம் 
வேலை செய்யாத பிள்ளையைக் கையில்வை , வேலை செய்கிற 
பிள்ளையைக் காலில்வை 

வே 
வைகறைத் துயிலெழு 
வைத்தியன் பேச்சு நாலில் ஒரு பங்கு 
வைத்தியன் பருந்திலும் கைமருந்தே நலம் 
வைவார்க்கு இன்பம் இல்லை , பொறுத்தார்க்குத் துன்பம் இல்லை 

வௌ 
வௌவால் தின்னாத பழம் இல்லை 
வௌவி வௌவிச் சேர்த்தாலும் மற்றவர்க்கு வைத்து ஒழிவான் 


கஎ O 


கூஎரு 


வெளியீடு - அ 


ஓம் 


உ 


வமை யகரவரிசை 


இடம் நோக்கி உவமை 
அமைத்துப் பொருள் சிறக்கப் 
பேசவும் எழுதவும் கற்பிப்பது 


இ 


தமிழ்ப் பாதுகாப்புக் கழகம் 

சென்னை 
1978 


முதற் பதிப்பு : பிப்ரவரி 1939 
மறுபதிப்புக்கள் : சூன் 1948 ; திசம்பர் 1952 ; ஆகஸ்ட் 1959 ; 

சூலை 1962 ; திசம்பர் 1974 ; மார்ச்சு 1978 


முன்னுரை 


நம் பழந்தமிழ் நூல்களிலும் , பிற்காலப் புலவர் 
பெருமக்கள் எழுதிய உரைநடை நூல்களிலும் , பேச்சு 
வழக்கிலும் ஆயிரக்கணக்கான உவமைகள் வழங்கப் 
பெறு கின்றன . அவற்றுள் மிகுபயனுடையவும் , எளிய 
நடையினவுமான உவமைகளில் எண்ணூறுக்கு மேற்பட்ட 
வற்றை மட்டும் ஆராய்ந்து எடுத்து அகரவரிசைப் 
படுத்தி இதன் கண் வெளியிட்டிருக்கின்றோம் , 


பொருள் நயம் பொலிந்து விளங்குமாறு உரைநடை 
எழுத 

விரும்புவார்க்கும் , கேட்டார்ப் பிணிக்கும் 
வகையில் பேச விழைவார்க்கும் இவ்வுவமைகள் 
பழமொழிகள் போலப் பெருந்துணை புரிவனவாம் . இவ் 
வுவமைகளிலும் பல பழமொழிகளாக வழங்குகின்றன 
என்பது அறிதற்பாலது . 


இந்தூல் சிறப்பாகக் கல்லூரி மாணுக்கர்கட்கும் , 
பொதுவாகத் தமிழ்மக்களனைவர்க்கும் பயன்படுவதொன் 
முதம் . இக் கழகத்தார் வெளியிட்டு ள்ள ஏனைய நூல் 
கணப்போல மிகவும் எளிய விலைக்குக்கிடைக்கப்பெறும் 
இந் நூற்படிகளைப் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் தங்கள் 
மாணவர்களை 

வாங்குமாறு தூண்டியும் , தமிழ்ச் 
செல்வர்கள் நூற்றுக்கணக்காக வாங்கித் தமிழ் 
மக்கட்கு விலையின்றி வழங்கியும் 

தமிழ்த் 
தொண்டைச் சிறக்கச் செய்யுமாறு அவர்களைப் பெரிதும் 
வேண்டிக்கொள்ளுகிறோம் . 


எம் 


தமிழ்ப் பாதுகாப்புக் கழகத்தார் . 


ஓம் 


உவமை யகரவரிசை 


அகலா தணுகாது தீக்காய்வார் போல 
அகழ்வரரைத் தாங்கும் நிலம் போல 
அங்கணத்து ளுக்க அமிழ்தம்போல் 
அச்சில்லாத தேர் போல 
அடிபட்ட பந்துபோல 
அடிமரம் போல் 
அடியற்ற மரம்போல் 
அடியிலிருந்து கரும்பு தின்பது போல 
அடியும் நுனியும் தறித்த கட்டை போல 
அடிவயிற்றில் இடி விழுந்ததுபோல் 

10 
அடிவயிற்றில் நெருப்பைக் கட்டிக்கொண்டு போவதுபோல் 
அடுங்காலை நீர் கொண்ட வெப்பம் போல 
அடுத்தது காட்டும் பளிங்குபோல 
அடை காத்த கோழிபோல 
அணை கடந்த வெள்ளமபோல் 

15 
அதிகாரி வீட்டில் திருடித் தலையாரி வீட்டில் வைத்தது போல 
அத்தி பூத்தாற் போல 
அநுமார் இலங்கையில் சீதையைத் தேடின துபோல் 
அந்தி அங்காடிக் கடைபோல 
அந்திக் காலத்துத் தாமரை போல் 

20 
அம்பட்டன் குப்பையைக் கிளறுவது போல 
அம்பு செய்து கொடுத்த கருமானை நோவதுபோல 
அம்பேறுண்ட மயில் போல 
அம்மி துணையாக ஆறு இறங்கியது போல 
அரங்கின்றி வட்டாடியது போல 

25 
அரம் பொருத பொன்போல 
அரிசி அள்ளுகிற காகம் போல 
அருஞ்சுரத்தின் மரம்போல 
அரைக் கிணறு தாண்டியவனைப் போல் 
அரைப் படிப்பைக் கொண்டு அம்பலம் ஏறுவதுபோல 

30 


4 


உவமை யகரவரிசை 


அரைப் பணங் கொடுத்து அழச்சொல்லி , ஒரு பணங் கொடுத்து 

ஓயச் சொன்னது போல 
அலைபுனலுள் நிற்பினும் தாமரை ஈன்ற இலையின்கண் 

நீர் நில்லாதது போல் 
அல்லித் தண்டு போல 
அவசரக் கோலம் அள்ளித் தெளித்தது போல 
அழகிய நீலப்படாத்தின் விரிவில் நித்திலந் தூவினா லென 35 
அழகுக் கழகு செய்வது போல 
அழகுள்ள மங்கைக்கு அணிந்த அணிகலன்போல் 
அழகெலாந் திரண்ட பசும்பொற் பாவை போல 
அழலருகே சேர்ந்த மலர் போல 
அழன்மண்டு போழ்தின் அடைந்தவர்கட்கெல்லாம் 
நிழல்மரம் போல 

40 
அழுகுரலோசை கேட்ட அந்தணர் போல 
அளப்பரிய ஆகாயத்திற்கு விளக்கமாகிய திங்களும் ஞாயிறும் 
அளிந்த புண்ணில் அம்புபட்டது போல் 

[ போல 
அறத்தாற்றின் வழங்கா தான் ஆக்கம்போல் 
அறிதோறும் அறியாமை கண்டற்று 

45 
அறுகயி றூசல் போல 
அறுத்த கோழி துடிக்குமாப் போல 
அற்ற குளத்து அறுநீர்ப் பறவை போல் 
அற்ற குளத்துக் கொட்டியும் ஆம்பலும் போல 
அன்றிலும் பேடும் போல் 

50 
அன்ன நடை நடக்கப் போய்த் தன் நடையும் இழந்தாற்போல் 
ஆகாயத்திற் கட்டிய கோட்டை போல 
ஆடி ஓய்ந்த பம்பரம் போல் 
ஆடிக் காற்றில் உதிரும் சருகுபோல 
ஆடு குழை தின்றாற் போல 

55 
ஆடுங் கறங்குந் திரிகையும் போல் 
ஆடும் பெண்டிர் அணியே போல் 
ஆடு பிடிக்கப் போய்க் கரடி அகப்பட்டது போல் 
ஆண்டிகள் கூடி மடங்கட்டினது போல் 
ஆந்தை விழிக்கிறது போல 

60 
ஆப்பதனைப் பிடுங்கிவிட்ட பேய்க்குரங்கு போல 
ஆமை திடரில் ஏறினாற் போல 
ஆயிரம் பாட்டிற்கு அடிதெரியும் என்றாற் போல 
ஆயிரம் பாம்பினுள் ஒரு தேரை அகப்பட்டாற் போல 
ஆயும் மலர்த்தேன் வண்டருந்துவது போல் 

65 


உவமை யகரவரிசை 


5 


ஆலம் வித்துப் போல 
ஆல விழுது தாங்கி நிற்பது போல 
ஆலையில் அகப்பட்ட கரும்பு போல 
ஆழ்ந்த கடலுக்குள் புதைந்து கிடக்கும் முத்தைப் போல் 
ஆழ்ந்தகுளம் தன் ஆழத்தைக் காட்டாமல் அமைதியாயிருப்பது 


75 


ஆவிற்கு இரு கோடுபோல 
ஆவேறு உருவின தாயினும் ஆபயந்த பால்வேறு 

உருவினவல்லாதது போல் 
ஆள வந்தவனை அடிமை செய்தது போல் 
ஆளைப்பார்த்தால் அழகுபோல வேலையைப்பார்த்தால் இழவுபோல 
ஆறிடுமேடும் மடுவும் போல் 
ஆற்றங் கரையின் மரம்போல் 
ஆற்றில் கரைத்த புளிபோல் 
ஆற்றில் பறிகொடுத்துக் குளத்தினில் தேடியதைப் போல 
ஆற்றைத் தாண்ட முடியா தவன் ஆழியைத் தாண்ட முயன்ற 
வாறு போல 

80 
ஆனைக் கூட்டத்திற் சிங்கம் புகுந்ததுபோல 
ஆனை தன் கோட்டிடை வைத்த கவளம் போல் 
ஆனை தன் தலையில் தானே மண்ணை வாரிப் போட்டுக்கொண்டது 

போல 
ஆனையும் ஆனையும் மோதும் போது இடையிலகப்பட்ட கொசுகு 

போல 
ஆனை வாயிலே போன கரும்பு போல 
ஆன்படு நெய் பெய் கலனுள் அது களைந்து 

வேம்படு நெய் பெய் தனைத்து 
இடந்தெரியா திருந்த புதையல் எதிர்வரப் பெற்றவர் போல 
இஞ்சி தின்ற குரங்கு போல 
இடாது பலன் தேடுங் கிராதர் போல 
இடி இடித்து மழை ஓய்ந்தது போல 
இடிகரை வாழ் மரம் போல் 

90 
இடித்த புளிபோல 
இடியோசை கேட்ட பாம்பு போல் 
இடி விழுந்த மரம் போல 
இடுக்கண் தலைவத்தக் கண்ணும் அரிமா கொடிப் 

புற் கறிக்காதது போல் 
இணை பிரிந்த அன்றில் போல 

95 


85 


6 


உவமை யகரவரிசை 


. 


இரண்டு கண்ணு மில்லாதவனை நல்லகண்ணன் என்பது போல் 
இரண்டோடத்திற் கால் வைத்தவனைப் போல 
இரவும் பகலும் மாறிமாறி வருவது போல் 
இருதலைக் கொள்ளியினுள் எறும்பு போல 
இருதலைப் புள்ளின் ஓருயிர் போல் 

100 
இருநாய்க் கிட்ட எலும்பு போல 
இருப்புக் கோட்டையும் கற்கதவும் போல 
இரும்புங் காத்தமும் பொருந்துந் தன்மை போல் 
இரும்புத் தூணை எறும்பு அரித்தாற் போல 
இலவு காத்த கிளி போல 

105 | 
இலை நலவாயினும் எட்டிபழுத்தாற் குலை நலவாங்கனி கொண் 

டுணலாகாதது போல் 
இலைமறை காய் போல 
இழந்த பொருள் எதிர்வரப் பெற்றவர்போல 
இழத்தொறூஉங் காதலிக்குஞ் சூதே போல் 
இழித்தவை காமுறும் ஈப்போல 

113 
இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோல் போல் 
இழுமெனும் ஓசையி னொழுகுறும் அருவிபோல் 
இள ஞாயிறு போல் 
இளந்திங்களின் வளர் நிலவு போல 
னம இனத்தை நாடுமாப் போல 

115 
இனம் பிரிந்த மான் போல 
இன்சுவைத் தேனை ஈக்கள் சுற்றுவது போல 
ஈங்கையிட்டு வரகுழுவார் போல 
ஈன்றோள் நீத்த குழவி போல் 
உடலும் நிழலும் போல 

120 
உடுக்கை இழந்தவன் கை போல 

டுப்புப் பிடி போல 
உடைந் துழிக் காகம் போல் 
உடையவன் பாரா வேலை போல் 
உட்சுவரிருக்கப் புறச்சுவர் பூசுவார் போல 

125 
உண்டில்லை யென்னுங் குமிழியைப் போல 
உண்ணுதற்குத் தகுதியில்லாத வாவியில் நீர் நிரம்பியிருத்தல் 
உப்பிருந்த பாண்டம் போல 

போல 
உப்பொடு நெய் பால் தயிர் காயம் பெய்தடினும் கைப்பறாப் பேய்ச் 

சுரையின் காய்போல் 
உமியைக் குத்திக் கை சலித்தாற் போல 

130 


- 


வமை யகர வரிசை 


7 


135 


உயிரும் உடலும் போல 
உயிரைப் பிரிந்த உடம்பு போல 
உரிய காலத்திற் பெய்த மழை போல் 
உருத்திராக்கப் பூனை உபதேசம் பண்ணினது போல 
உருள்பெருந் தேருக்கு அச்சாணி போல 
உலக்கைக் கொழுந்து போல 
உலைப்படு மெழுகு போல 
உலைப்பெய்து அடுவது போல 
ழுகிற நாளில் ஊருக்குப் போய் , அறுக்கிற நாளில் அரிவாள் 

கொண்டு வந்தாற் போல 
உழுந்துக் குவியலுட் புகுந்த மையுருண்டை போல 

140 
உழுந்துருள் நேரம் போல் 
உள்ளங்கை நெல்லிக்கனி போல 
உள்ளீ டில்லாப் பதர் போல 
உள்ளீ டில்லாப் புழலையான மூங்கிற்கோல் போல 
உறங்கி விழிப்பது போல 

145 
உறுபுனல் தந்துல கூட்டி அறுமிடத்தும் 

கல்லூற்றுழியூறும் ஆறே போல் 
உறை மோருக்கு இடமில்லாத வீட்டில் விலை மோருக்குப் 

போனாற் போல 
உனக்கு உட்பட்டுப் பின்பாட்டுப் பாடுகிற மனிதர் போல 
ஊசல் கயிறு அற்றற் போல 
ஊசியும் சாடும் போல் 

150 
ஊத்தைப் பல்லுக்கு விளாங்காய் சேர்ந்தாற் போல் 
ஊணொடுங்க வீறொடுங்குமாறு போல 
ஊமையும் ஊமையும் மூக்கைச் சொறிந்தாற் போல 
ஊமைகண்ட கனாப் போல 
ஊமை செய்யும் பிரசங்கத்தைச் செவிடன் கேட்டது போல் 155 
ஊரங்கண நீர் உரவு நீர் சேர்த்தக்கால் பேரும் 

பிறிதாகித் தீர்த்தமாதல் போல் 
ஊருணி நீர் நிறைந்தாற் போல 
ஊர் கூடிச் செக்குத் தள்ளினாற் போல 
ர்க்கடனும் உள்ளங்கைச் சிரங்கும் போல 
எச்சிலைக்கு நாய் அடித்துக்கொண்டு நிற்கிறது போல் 150 
எச்சிலைத் தின்று ஏப்பம் இட்டாற் போல 
எட்டாப் பழத்துக்குக் கொட்டாவி விட்டது போல 
எட்டி பழுத்தாற் போல் 


8 


உவமை யகரவரிசை 


எட்பகவு போல் 
எண்ணெய்க் குடத்தைச் சுற்றும் எறும்பு போல் 

165 
எந்நிலத்து வித்திடினும் காஞ்சிரங்காய் 

தெங்காகாதது போல் 
எமன் கையிலகப்பட்ட உயிர் போல 
எமன் கையிலிருந்து மீண்டது போல 
எரிமண்டிக் கானந் தலைப்பட்ட தீப்போல் 
எரிமுன்னர் வைத் தூறு போல் 

170 
எரிகிற கொள்ளியை ஏறத் தள்ளினது போல் 
எரிகின்ற புண்ணில் ஈட்டிவைத்தாற் போல 
எரிப்படு பஞ்சு போல் 
எருது கோபங்கொண்டு பரதேசம் போனது போல் 
எருமை மாட்டின் மேல் மழை பெய்தது போல் 

175 
எலிக்குப் பயந்து வீட்டுக்குத் தீ வைத்ததுபோல் 
எலிபிடித் தலைக்கும் சிறு பூனை போல 
எலியும் பூனையும் போல் 
எலுமிச்சங்காய்க்குப் புளிப்பு ஏற்றுகிறது போல் 
எல்லையறு பரம்பொருள் முன்னிருந்தபடி இருப்பதுபோல் 180 
எழுதுங்கால் கோல்காணாக் கண்ணே போல் 
எழுத்தறியாதவன் ஏட்டைச் சுமந்தது போல 
எள்ளாட்டியவழி யல்லாது எண்ணெய் புலப்படாதவாறு போல 
எள்ளுக்காய் பிளந்தாற் போல 
எள்ளுக்குள் எண்ணெய் போல 

185 
எள்ளும் பச்சை யரிசியும் போல் 
எறும்புப் புற்றில் பாம்பு குடி கொள்வதுபோல் 
ஏகாதசிக்கு மா இடித்தாற் போல 
ஏணி கோணி நாரத்தங்காய் போல் 
ஏதிலார் குற்றம் போல் 

190 
ஏமதிழல் இட்டு மலர் காய் கனிகள் ஈத்து தவும் 

நல்மரத்தைக் கட்டும் உடைமுள் போல் 
ஏறவிட்டு ஏணியை வாங்கினது போல 
எருமடைக்கு நீர் பாய்ச்சுகிறது போல 
ஐயம் புகும் தவசி கடிஞை போல் 
ஒட்டைக்குப் பளுவு ஏற்றுகிறது போல் 

195 
ஒண்டவந்த பிடாரி ஊர்ப்பிடாரியை விரட்டியது போல 
ஒரு அச்சிலே உருக்கி வார்த்தாற் போல 


உவமை யகரவரிசை 


9 


ஒரு சிறு மயிரிழக்கினும் மாயுங் கவரிமாப்போல 
ஒரு தாய் வயிற்றுப் பிள்ளைகள் போல 
ஒரு நாய் குரைப்பதைக் கண்டு தெருநாய்க ளெல்லாம் சேர்ந்து 
குரைப்பது போல் 

200 
ஒரு நாள் கூத்துக்கு மீசையைச் சிரைத்தாற் போல் 
ஒருமைப் பாடில்லாத குடிபோல 
ஒல்லை இடுநீற்றால் பையவிந்த நாகம் போல் 
ஒவ்வாக் காலத்து உயர்மரம் பழுத்த துவ்வாக் கனிபோல் 
ஒளிமிளிர் கற்களைப் பைம்பொனிற் பதித்தாற் போல 205 
ஒளியைக் கண்ட இருள் போல் 
ஒளியைக் கண்ட விட்டிற் பூச்சி போல 
ஓசையவிந்த பின் ஆடுதுமென்றாற் போல 
ஓடி மறைகின்ற மின்னலைப் போல 
ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குதல் போல 

210 
ஓட்டை நாழிக்குப் பூண் கட்டினது போல் 
ஓராவிற்கு இருகோடு தோன்றினாற் போல 
கங்கையிற் படர்ந்தாலும் பேய்ச் சுரைக்காய் நல்லதாகாது போல 
கடலைக் கையினால் நீந்திக் கரையேறுதல் போல 
கடல் மணலைக் கணக்கிடுதல் போல 

215 
கடல் திரையை எண்ணுதல் போல 
கடலிடைப் பிறந்த முத்து அக் கடலுக்குப் பயனாகாமை போல 
கடலிற் காயம் கரைத்தது போல 
கடலின் கண்ணே இயங்கும் மரக்கலத்தைப் போல 
கடல் உப்பையும் மலைநெல்லையும் கலந்தாற் போல 

220 
கடல் வெதும் பின் வளாவும் நீர் இல்லாதது போல் 
கடன் பட்டார் நெஞ்சம் போல் 
கடாக் களிற்றின் மேல் கட்படாம் போல 
கடாவும் கடாவும் சண்டை போடும்போது உண்ணி நசுங்கினாற் 

போல 
கடுகைத் துளைத்து ஏழ்கடலைப் புகட்டினாற் போல 

225 
கடைத் தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தாற் 

போல 
கடைந்த மோரிலே குடைந்து வெண்ணெய் எடுக்கிறது போல 
கட்டாந்தரை அட்டை போல 
கட்டுக் கடங்காக் காளை போல 
கட்டிமேற் சிலந்தி எழுந்தாற் போல் 

230 


10 


உவமை யகரவரிசை 


235 


கண்கெட்ட குருடர் போல் 
கண் கெட்ட பிறகு சூரிய வணக்கம் செய்வது போல 
கண்டு மறைந்த கனவினைப் போல 
கண்ணாடி மண்டிலத்து ஊது ஆவி போல 
கண்ணில்லா தவன் கண்ணாடியைச் சுமந்தது போல் 
கண்ணில்லார் பெற்றிழந்தாற் போல் 
கண்ணினைக் காக்கும் இமை போல 
கண்ணைக் கட்டிக் காட்டிலே விட்டது போல 
கண் பறி கொடுத்துக் கலங்கினாற் போல 
கத்தரிக்காய்க்குக் காலுங் கையும் முளைத்தாற் போல 


240 


245 


கயிறு இல்லாப் பம்பரம் போல 
கரடி புற்றிலே வாய் வைத்தாற் போல 
கர தல மலகம் போல் 
கரு இலாத வித்தையும் குரு இல்லாத சீடனும் போல 
கருங்காலிக் கட்டைக்கு வெள்ளிப்பூண் கட்டினது போல 
கருங் கொண்மூ வாய்திறந்த மின்னுப் போல 
கருடனைக் கண்ட பாம்பு போல 
கருநரைமேற் சூடே போல் 
கருப்பங் கொல்லையி லே நெருப்புப்பொறி விழுந்தாற் போல 
கருமருந் தறையிற் சிறுபொறி சிதறினது போல 
கரும்பாலையிற் பட்ட எறும்பு போல 
கரும்பிருக்க இரும்பு கடித்து எய்த்தாற் போல 
கரும்பு தின்னக் கூலி கேட்டாற் போல 
கரும்பு தின்னாமல் வேம்பு தின்பது போல 
கரும்பூர்ந்த சாறு போல 


250 


255 


கருவமைந்த மாநகர்க்கு உருவமைந்த வாயில் மாடம் போல 
கரை இழந்த தடாகம் போல் 
கரை காணாத கப்பலைப் போல் 
கரை தட்டின கப்பல் போல் 
கலங்கரை விளக்கம் போல் 


260 


கலப்பாலில் ஒரு துளி நஞ்சு கலத்தல் போல 
கலனழிந்த கைம்மையார் பெண்மை நலம் போல 
கல்யாணச் சந்தடியில் தாலிகட்ட மறந்தாற் போல 
கல்லிலே தார் உரிக்கிறது போல 
கல்லின் மேலிட்ட கலம் போல் 


265 


உவமை யகரவரிசை 


11 


கல்லைக் குத்தி கைதொந்தாற் போல 
கவிழ்கின்ற நீர்மிசைச் செல்லுங் கலம் போல் 
கழா அக்கால் பள்ளியுள் வைத்தற்று 
கழுதை பொதிசுமந்தாற் போல் 
கழுதைப்பால் குடித்தவன் போல் 

270 
கழுதையும் குதிரையும் பிணைத்தாற் போல 
கழுதையைக் கட்டி ஓமம் வளர்த்தது போல 
கறவை நிற்க மலடு கறந்து உளந்தளர்தல் போல் 
களை பறியா விளை நிலம் போல 
கற்பாறைமேல் விழுந்த மழைத்துளி சிதறுவது போல 275 
கற்பிளப்பில் தீயே போல் 
கற்றா மனம் போல 
கற்றாத் துறை போய காதலற்குக் கற்பினாள் பெற்றுக்கொடுத்த 
கனகமாரி பொழிந்தது போல 

( தலைமகன் போல் 
கனல்முன் இட்ட மெழுகுப் பாவை போல் 

280 


285 


290 


கனியிருக்கக் காயை விரும்புவது போல 
கன்மேற் செதுக்கிய எழுத்துப் போல 
கன்றினைக் கண்ட பசுப் போல 
கன்றுடைத் தாய் போல 
கன்றைப் பிரிந்த ஆன் போல 
கன்றைவிட்டுக் கட்டுத்தறியைப் பிடிப்பது போல 
காகத்தின் இருகண்ணிற் கலந்து நின்ற ஒரு மணி போல் 
காகம் உறவு கலந்துண்பது போல் 
காக்கை யேறிப் பனம்பழம் விழுந்தது போல 
காடிக்குப் போய்த் தயிர்கொண்டு வந்தது போல 
காட்டுக்கு எறித்த நிலாப் போல 
காட்டுத் தீ முன்னர்ப் பஞ்சுத்துப் போல 
காணாதது கண்டாற் போல 
காதலனைக் கண்ட கற்புடையாள் போல 
காதோடு காது வைத்தாற் போல 
காந்தம் இரும்பைப் பற்றுவது போல 
காந்தம் இழுத்த ஊசியைப் போல 
காந்தள் மொட்டுப் போல 
காந்தனில்லாத கனங் குழலாள் பொற்புப் போல் 
காம்பிலா மூழை போல 


295 


300 


12 


உவமை யகரவரிசை 


காயும் புழுவிற்குச் சாயும் நிழல் போல 
காய்கள் பலபல காய்த்தாலும் அவற்றைத் தாங்கிக்கொள்ளுங் 

கிளைகள் போல 
காய்த்த பலாவின் கனியுண்ண மாட்டாமல் ஈச்சம்பழத்துக்கு 

இடருற்றது போல 
காய் முற்றினால் தீங்கனி யாதல் போல 
கார்த்திகைப் பிறை கண்டவன் போல் 

305 
கார் மருங்கின் மின்னுப் போல 
காலத்திற் பெய்த மழை போல 
காலில் பட்டது கண்ணிற் பட்டது போல 
காரவிரிக்கரைப் பசுப் போல் 
காற்றின் வாய்ப்பட்ட பூளைமலர் போல 

310 
காற்றுடன் நெருப்புக் கூடினாற் போல 
கானலைச் சலமாய்க் கண்டது போல 
கிணறு வெட்டப் பூதம் புறப்பட்டது போல 
கிணற்றிலே கல்போட்டது போல 
கிணற்றுத் தவளை போல் 

315 
கிண்டி விட்டுக் கேளிக்கை பார்க்கிறது போல் 
கிளந்தவா கிளத்தல் கிளியின தியல்பு போல 
கிளியை வளர்த்துப் பூனை கையில் கொடுப்பது போல 
கிள்ளுக் கீரை போல 
கீரியும் பாம்பும் போல 

320 
கீரி வாய்ப் பாம்பு போல 
கீழே பாம்பென்றால் மேலே பார்க்கிறவன் போல 
குங்குமஞ் சுமந்த கழுதை போல 
குடங்கருட் பாம் போடு உடனுறைந்தற்று 
குடத்துள் விளக்குப் போல 

325 
குடல் கூழுக்கழக் கொண்டை பூவுக்கழுவது போல 
குடியிருக்கும் வீட்டின் கூரையைப் பிடுங்குவது போல 
குட்டிச் சுவரிலே தேள் கொட்டத் தன்ணீர் மிடாவில் நெறி 

கட்டினது போல 
குட்டி போட்ட தாய் போல 
குதிரை கீழே தூக்கிப் போட்டதுமன்றி மேலே ஏறியு மிதித்தது 
போல 

330 
குப்பையிற் கிடந்தாலும் மாணிக்கத்தின் பெருமை குறையா தவாறு 

போல 
கும்பிடப் போன தெய்வம் குறுக்கே வந்தாற் போல 


உவமை யகவரிசை 


13 


கும்பிட்ட கோயில் தலைமேல் இடிந்து விழுந்தாற் போல 
குயில் குரலும் மயில் அழகும் போல் 
குயில் கூவினாற் போல் 

335 
குரங்கின்கைக் கொள்ளி கொடுத்தாற் போல 
குரங்கின் கையில் சிக்கிய பாம்பு போல 
குருடன் இராசவிழி விழித்தாற் போல 
ருடனுக்குக் குருடன் கோல் கொடுத்து வழிகாட்டுவது போல் 
குருடன் இருளுக் கஞ்சுதல் போல 

340 
குருடன் கைக் கோலைப் பிடுங்கினது போல 
குருடும் குருடும் குழிவிழுந்தாற் போல் 
குருடும் செவிடும் கூத்துப் பார்த்தாற் போல 
குருட்டுக் கோழி தவிட்டுக்கு வீங்கினது போல 
குருட்டுப் பூனை விட்டத்திற் பாய்ந்தது போல 

345 
குருத்தின் கரும்பு தின்றாற் போல 
குருவி கழுத்தில் தேங்காயைக் கட்டினது போல 
குலத்தைக் கெடுக்கவந்த கோடாலிக் காம்பு போல 
குலைக்கிற நாய்க்கு எலும்பைப் போட்டாற் போல 
குழந்தையையும் கிள்ளிவிட்டுத் தொட்டிலையும் ஆட்டுவதுபோல 
குழியில் வீழ்ந்த யானை போல 
குளத்தின் மேல் கோபித்துக்கொண்டு கால் கழுவாமல் போனது 

போல் 
குளம் வெட்டப் பூதம் புறப்பட்டது போல 
குளவிக் கூட்டைக் கோலால் குலைத்தாற் போல 
குளிக்கப் போய்ச் சேற்றைப் பூசிக்கொண்டது போல 

355 
குளிர் பூஞ்சோலை வழியிருக்கக் குழியில் விழுந் தளறுபாய் தல்போல் 
குள்ளனைக் கொண்டு ஆழம் பார்க்க வந்தது போல் 
குறிச்சி புக்க மான் போல 
குறுஞ்சிரிப்புக்கு மருந்து சாப்பிட உள்ள சிரிப்பும் போனாற்போல 
குறை குடம் கூத்தாடுவது போல 

360 
குன்றிமணி யிடத்திலும் கறுப்புண்டாயிருப்பது போல் 
குன்று கண்டு குலைக்கும் நாய்போல 
குன்று முட்டிய குரீஇப் போல 
குன்று மேலிட்ட விளக்கைப் போல 
கூட்டத்திற் கட்டுச்சோறு அவிழ்த்தாற் போல 

365 
கூத்தாட் டவைக்குழாம் போல 
கூத்துப் பார்க்கப் போன இடத்தில் பேய்பிடித்தது போல 


14 


உவமை யகரவரிசை 


கூவலாமை குரைகடலாமையைக் கூவலோடொக்குமோ கடல் 

என்றல்போல 
கூற்றத்தைக் கையால் விளித்தற்று 
கெடுத்துத் தேடும் நன்கலம் எடுத்துக் கொண்டாற் போல 370 
கெண்டையைப் போட்டு வராலை இழுத்தாற்போல் 
கைக்கும் மருந்தைக் கருப்பங்கட்டியிற் பொதிந்து அருந்தல்போல 
கைபுனைந் தியற்றாக் கவின்பெறு வனப்புப் போல 
கைபுனை யரக்கில்லைக் கதழெரி சூழ்ந்தது போல 
கைப்பழத்தைப் போட்டுவிட்டுத் துறட்டுப்பழத்துக்கு ஆசைப் 
பட்டது போல 

375 
கையாடாத ஆயுதம் துருப் பிடிப்பது போல 
கொக்கின் தலையில் வெண்ணெய் வைத்துப் பிடிப்பது போல 
கொடுக்கிலாதானைப் பாரியே என்பது போல 
கொல்லன் உலையூதுத் தீயே போல் 
கொழு கொம்பற்ற கொடிபோல 

380 
கொழுச் சென்றவழித் துன்னூசி செல்லுமாறு போல் 
கோடை இடி குமுறினாற் போல 
கோடையிடியும் மழையும் போல 
சகடக்கால் போல 
சணப்பன் வீட்டுக் கோழி தானே விலங்கில் மாட்டிக்கொண்டது 
போல 

385 


390 


சந்நியாசி பூனை வளர்த்தது போல 
சமன் செய்து சீர் தூக்குங் கோல் போல 
சருக்கரைப் பந்தலில் தேன்மாரி பொழிந்தாற் போல 
சாடிக்கு வாய்த்த மூடி போல் 
சாடிற் கறங்கிடும் பம்பரம் போல் 
சாந்தகுண மில்லாதார் தவம் போல் 
சாறு பிழிந்த களி போல 
சிங்கத்தின் காட்டைச் சிறு நரி வளைத்தாற் போல 
சிட்டுக்குருவி தலைமேல் பனங்காயைக் கட்டுவது போல 
சிட்டுக் குருவிமேல் பாரதத் தொடுத்தது போல் 
சித்திர்த்தில் அலர்ந்த செந்தாமரை மலர் போல 
சித்திரப் பதுமை போல 
சிவபூசை வேளையிலே கரடி புகுந்தாற் போல 
சிறகு இழந்த பறவை போல 
சிறிய கண்ணாடியில் பெரிய மலையைக் காண்பது போல 


395 


400 


உவமை யகரவரிசை 


15 


405 , 


410 


சிறியவன் செல்வம் போல் 
சிறியார் கைச் செம்பொன் போல 
சிறியார் மணற் சோற்றிலே தேக்கிடுமா போல் 
சிலையில் எழுத்துப் போல 
சிறைபெறா நீர் போல் 
சிற்றருவிகள் பலவுஞ் சென்று ஓர் யாற்றில் கலத்தல் போல 
சீதேவியுடன் கூட மூதேவி பிறந்தாற் போல 
சுடச் சுடரும் பொன் போல 
சுட்ட மண்ணும் பச்சைமண்ணும் ஒட்டாதது போல் 
சுத்தமான துணியில் சாயம் ஏறுவது போல 
சும்மா வந்த மாட்டைப் பல்லைப் பிடித்துப் பார்ப்பது போல 
சுழல் காற்றில் அகப்பட்ட துரும்பு போல 
சூரியனைக் கண்ட தாமரை போல 
சூரியனைக் கண்ட பனி போல 
ரியனைப் பார்த்து நாய் குரைத்தாற் போல 
செங்கதிரின் முன் மதியந் தேசடங்கி நின்றிடல் போல் 
செங்கமலப் போதலர்ந்த செவ்விபோல் 
செந்தீயினிடைப் பொரித்து தெறித்த பொரிபோல் 
செந்நெல்லால் ஆய செழுமுளை மற்றுமச் செந்நெல்லேயாகி 

விளைவது போல் 
செப்பின் புணர்ச்சி போல 
செய்யாட் கிழைத்த திலகம் போல 
செவிடன் காதில் சங்கு ஊதியது போல 
செறித்திடுஞ் சிறையினை உடைத்திடும் புனல் போல் 
சேக்கை மரன் ஒழியச் சேண் நீங்கு புள் போல 
சேணீங்கு புட்போல் 
சேற்றிலே செங்கழுநீர் பூத்தாற் போல 
சேற்றிலே நட்ட கம்பம் போல 
சேற்றிலே முளைத்த செந்தாமரை போல 
சொறியக் கொடுத்த பசுப் போல 
சோற்றைப் போட்டுத் தொண்டையை நெரிப்பது போல 
ஞாயிறில்லை யெனும் பிறவிக் குருடன் போல 
தகைமாண்ட நெடுஞ்சுவர்க்கு வகைமாண்ட ஓவியம் போல 
தங்கக் கம்பி போல 
தங்கத்தை உருக்கிவிட்டது போல 
தடங்கரை பேர்த்து வெள்ளத்தை விடுதல் போல 


420 


425 


430 


435 . 


16 


உவமை யகரவரிசை 


தடற்றுள் வாள் போல் 
தண்ணீரில் தத்தளிப்பவனுக்குச் சிறு துரும்பு கிடைத்தாற் போல 
தண்ணீரும் பாசியும் கலந்தாற் போல 
தரித்திரனுக்குப் புதையல் கிடைத்தாற் போல 
தலைக்கடை நாய் போல 

440 
தலையமைந்த யானைக்கு வினையமைந்த பாகன் போல 
தவிடு தின்பவனை அமுது தின்னச் சொன்னாற் போல 
தழலது கண்ட மெழுகது போல 
தழலிற் படு தளிர் போல் 
தன் கை தனக்கு தவுமாறு போல 

445 
தன்னை நம்பி உடன் கிடந்தவனை மடி தடவினவனைப் போல 
தாடிபற்றி எரியும்போது சுருட்டுக்கு நெருப்புக் கேட்டது போல் 
தாமரைக் கொட்டையின் அல்லியே போல 
தாமரைப் பொய்கையிற் புகும் தனிப் பேடைபோல் 
தாமரையிலை நீர் போல் 

450 


தாயில் கழுதையில் அண்டம் சுமந்தானும் போல் 
தாயில் தூவாக் குழந்தை போல 
தாயின் துணையை எதிர்நோக்கும் குழந்தையைப் போல 
தாய் கூடப் பிறந்த மாமனிடத்தில் குலங் கோத்திரம் பேசியதுது 

போல் 
தாய்ப்பாலில்லாத குழவி போல 

455 
தாய்ப்பாலுள் நஞ்சு ஆய்பவர் போல 
தாரகை நடுவண் தண்மதி போல 
தானாய்வருகிற சீதேவியைக் காலால் உதைத்துத் தள்ளுவது 
திங்கள் கண்ட கடல் பொங்குவது 

போல 

[ போல 
திரிசங்கு சுவர்க்கம் போல 

460 
திருடனைத் தேள் கொட்டினது போல 
திருட்டு நாய்க்குச் சதங்கை கட்டினாற் போல 
திரையிலாக் கடல் நீர் போல 
தீச்சுடர் நன்னீர் சொரிந்து வளர்ப்பது போல் 
தீயினாற் சூழப்பட்ட வீடு போல 

465 
துஞ்சுபுலி இடறிய சிதடன் போல் 
துப்பாக்கி வயிற்றில் பீரங்கி பிறந்தாற் போல 
தும்பைவிட்டு வாலைப் பிடிப்பது போல் 
துரும்பு பற்றிக் கடல் கடக்குந் துணிபு போல 
துரும்பு பெருத்துத் தூணானாற் போல 

470 


உவமை யதரவரிசை 


17 


. 


தூங்குகிற புலியைத் தட்டி எழுப்பினது போல 
தூண்டா விளக்குப் போல் 
தூண்டில் நுனி மச்சத்துக்கு ஆசைப்பட்டு உயிரிழக்கும் மீன் 

போல் 
தாண்டிற்காரனுக்குத் தக்கைமேற் கண்போல் 
தூண்டிலின் மீன் போல 

475 
தூய இளம்பச்சிலையைக் கீடம் அறப்பற்றி அரிப்பது போல 
தூரின் கரும்பு தின்றாற் போல 
தன்றல் முற்றிப் பெருங்காற்றானாற் போல 
தேடிப்போன மருந்து காலில் அகப்பட்டது போல் 
தேரை குடித்த தேங்காய் போல 

480 
தேறுபடு சின்னீர் போல 
தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் கல்வி போல 
தொடு மணற்கேணி நீர் சுரப்பது போல 
தொட்டனைத் தூறு மணற்கேணி போல 
நஞ்சு தலைக்கேறியது போல 

485 
நடு ஊரில் ஒரு நன்மரம் பழுத்தாற் போல 
நடுக்கடலில் கப்பல் உடைந்ததோடு தெப்பமும் உடைந்தாற் 
நடுவூருள் நச்சுமரம் பழுத்தாற் போல 

[ போல 
நடுவூருள் வேதிகைச் சுற்றுக் கோட்புக்க படுபனை போல் 
தடைத்தூக்கங் கொண்டவன் போல் 

490 
நண்டு கால் விரித்தாற் போல 
நண்டைச் சுட்டு நரியைக் காவல் வைத்தாற் போல 
நண்பகல் வெயிலிற்பட்ட புழுப் போல் 
நண்பனுக்கு நண்பன் கண்ணாடி போல 
நம்பினோரை நட்டாற்றிற் கைவிடுதல் போல 

495 
நரிப்படைக் கொரு பாகும் போல 
நரிவாலைக் கொண்டு கடலாழம் பார்க்கிறது போல 
நரியைக் குதிரை செய்வது போல 
நல்ல பால் கலத்தீமையால் கெட்டுப்போவது போல் 
நல்ல மரத்திலே புல்லுருவி பாய்ந்தது போல 
தவில்தொறும் நூல் நயம் போல 
நள்ளிருட் காலம் போல 
நறுநெயுறு குடத்து எறும்பு நண்ணல் போல 
நறுந்தாதுண்டு நயனில் காலை வறும்பூத் துறக்கும் வண்டுபோல 
நன்மணி யிழந்த நாகம் போல 

505 


500 


18 


உவமை யகரவரிசை 


நன்னாரிற் பூட்டிய சூத்திரப் பாவை போல் 
நா இன்புற நக்கிக் கொல்லும் கவயமாப் போல் 
நாடு மகவுக் குதவும் நற்றாய் போல 
நாணறுந்த வில் போல் 
நாணுக்கு வில் போல 

510 
நாண்வழிக் காசு போல 
நாப்பாடஞ் சொல்லி நயமுணர்வார் போல் 
நாயும் களிச்சட்டியும் போல 
நாயும் பூனையும் போல் 
நாய்க்குத் தவிசிட்டாற் போல 

515 
நாய்பெற்ற தெங்கம் பழம் போல 
நாய்வாலைப் பற்றி நதி கடத்தல் போல 
நாய் வெற்றெலும்பைக் கடித்துக் கடித்து இன்புறுதல் போல் 
நாராசத்தைக் காய்ச்சிக் காதில் ஊற்றினாற் போல 
திதியஞ் சொரிந்த நீலி போல 

520 
நிலத்து அறைத்தவன் கை பிழையாதற்று 
நில நலத்தால் நத்திய தெல்லே போல் 
நிறைந்திருந்த தோர் கொள்கலம் பிறிதொன்றற்கு இடங் 

கொடாதது போல் 
நிறுத்தறுத்துச் சுட்டுவைத்துப் பொன் கொள்வான் போல் 525 
திறைபொதியிலே கழுதைவாய் வைத்தாற் போல் 
நீரற்ற விடத்திலே ஆம்பல் தாள் வாடலே போல் 
நீரிடைப் பாசி போல் 
நீரின்றி அமையாத உலகம் போல 
நீருடை நிலத்து நிவந்த நீள் மணமரம் வெப்பத்தால் தெறப் 
படாதது போல 

530 
நீரைப் பிரித்துப் பாலைப் பருகும் அன்னம் போல 
நீரொழியப் பாலுண் குருகினைப் போல் 
நீர்க்குமிழி போல் 
நீர்க்குள் பாசி போல் 
நீர்மருங்கின் கொடிப் போல் 
நீர்ச்சுழியி லகப்பட்ட வண்டு போல 

535 
நீர்மேல் எழுத்துப் போல 
நீர்வழிப் படூஉம் புணைபோல் 
நீர்வழி மிதவை போல் 
நீள்வெயிற் கானத்தில் நல்ல நீர்த்தடம் போல 
நீறுபூத்த நெருப்புப் போல 

540 


உவமை யகரவரிசை 


19 


545 


550 


555 


துணலுந் தன் வாயாற் கெடுவது போல 
நுனிக்கிளையி லேறி அடிமாத்தை வெட்டுவது போல 
துனிக் கொம்பேறி அஃதிறந் தூக்கினாற் போல 
நுனிப்டல் மேய்ந்தாற் போல 
துனியின் கரும்பு தின்றாற் போல 
தூலில்லாமல் மாலை கோத்தது போல 
நூலும் மணியும் போல 
நெஞ்சு நோமென்று தலை துபிப்பான் தண்ணளி போல் 
தெடுஞ்சுரத்து நின்ற தனியம் போல 
நெடுஞ்சுழிப்பட்ட நாவாய் போல 
நெய்யில்லா உண்டி போல் 
நெருப்பிடை நெய் சொரிந்தாற் போல 
நல்லிக்காய் மூட்டையைக் கொட்டினாற் போல 
நெல்லினின்றும் பதரை வேறாகப் பிரிப்பது போல 
நெற்குத்தி யுண்ணாது உமிக்குத்திக் கைசலித்தாற் போல 
நெற்செய்யப் புற் றேய்ந்தாற் போல 
நோயாளிக்கு ஆசை வார்த்தை சொன்னாற் போல 
நோயாளி தலைமாட்டில் பரிகாரி இருந்து அழுதாற் போல 
நோயுண் மருந்து தாயுண்டாற் போல 
பகலவன் முன்னர்ப் பாயிருள் மாய்த்தாற் போல 
பசித்த கணக்கன் பழங்கணக்குப் பார்த்தாற் போல 
பசித் துண்பவனைப் போல 
பசியா திருக்க மருத்து கொடுக்கிறேன் பழையது இருந்தால் 

போடு என்பது போல 
பசியா வரம்படைத்த தேவர் போல 
பசுத்தோல் போர்த்த புலி போல் 
பசுமட் கலத்துள் தீர் போல 
பசுமரத்தாணி யறைந்தாற் போல 
பசு வால் பற்றி நதி கடத்தல் போல 
பசுவுண்ட தெண்ணீர் தேம்படு அமுதம் போல 
பசுவைக் கொன்று செருப்புத் தானம் செய்தாற் போல 
பச்சை மஞ்சளைப் பிளந்தாற் போல் 
பச்சை மரத்திற் பேரிடி விழுந்தாற் போல 
பஞ்சுப் பொதியில் நெருப்புப் பட்டாற் போல 
படிப்பில் ஆசைவைத்தவன் பாடத்தைப் பாராட்டுவது போல் 
படை கொண்டார் நெஞ்சம் போல் 


560 


505 


570 


575 


20 


உவமை யகரவரிசை 


பட்டப்பகலிலே விண்மீன் கண்டாற் போல 
பட்டப்பகல் போல 
பட்டி மாட்டுக்குக் கட்டை கட்டினது போல 
பண்ணமைத் தெழுதப்பட்ட பாவை போல் 
பயன்மரம் உள்ளூரில் பழுத்தாற் போல் 

580 
பயிரிடைப் புற்களைந்து நெற்பயன் கொள்ளும் ஒருவன் போல 
பரிதி கண்ட பங்கயம் போல 
பருகற் கமைந்த பால் நீரளாயது போல் 
பருத்தி புடைவையாய்க் காய்த்தது போல 
பருந்தின் வழி நிழல் போல 

585 
பலசரக்குக் கடைக்காரனைப் பயித்தியம் பிடித்தது போல 
பல மீனினது நடுவே செல்லும் மதியத்தைப் போல 
பலாப் பழத்தில் மொய்த்த ஈப் போல 
பல்லுப் பிடுங்கின பாம்பு போல 
பல்லற்ற பாம்பு போலும் கொடுக்கற்ற தேள் போலும் 

590 
பல்லாவுள் உய்த்து விடினும் குழக்கன்று வல்லதாம் தாய் நாடிக் 

கோடல் போல் 
பழங்கள் பெருக்கப் பெருக்கக் கிளை கள் தலைகுனிவது போல் 
பழந் தேர் வாழ்க்கைப் பறவை போல் 
பழம் நழுவிப் பாலில் விழுந்தாற் போல் 
பழம் பழுத்தால் கொம்பில் தங்காதது போல் 

595 
பழுமரம் நாடிய பறவை போல 
பழைய தரித்திரனுக்குப் பணங் கிடைத்தாற் போல 
பள்ள உவர்க்கடலில் பாய்ந்தோடும் வெள்ளம் போல் 
பள்ளத்து வழி வெள்ளம் போல் 
பறக்கிற பட்சிக்குச் சிறகு ஒடிந்தாற் போல 

600 
பறைபட வாழா அசுணமாப் போல 
பறை யறைந்தாற் போல 
பனியை நம்பி ஏர் பூட்டினது போல 
பனை ஏறி விழுந்தவனைக் கடா ஏறி மிதித்தது போல 
பனையிலிருந்து விழுந்தவனைப் பாம்பு கடித்ததுபோல் 605 . 
பன்மீ னடுவட் பான்மதி போல 
பாக்கு வெட்டியில் அகப்பட்ட பாக்கே போல 
பாசிலைப் பந்தர் வேய்ந்தாற் போல 
பாச்சி பாச்சி என் றழும் பாலர்க்குப் பூச்சி பூச்சி என்பது போல 
பாய்மரச் சுற்றிலகப்பட்ட காக்கை போல் 

610 


உவமை யகரவரிசை 


21 


பாம்பின் தலை நக்கியது போல 
பாம்பின் வாய்த் தேரை போல 
பாம்புக்குத் தலையும் மீனுக்கு வாலையுங் காட்டும் விலாங்கு 

மீனைப் போல 
பாம்புக்குப் பால் வார்த்தாற் போல் 
பாம்புக்கு மருந்து கேட்கத் தேளுக்கு மந்திரித்தது போல 615 
பாம்பு ண்ட நீரெல்லாம்: நஞ்சாதல் போல 
பாய்மரக் கொடிபோல் 
பாலிற்படு நெய் போல 
பாலுக்குப் பூனையைக் காவல் வைத்தது போல 
பாலுடன் கூடிய நீர்போல 

620 
பாலுணுங் குழவி கையிருப்ப மல்யுத்தஞ் செய்பவர் போல 
பாலுந் தேனுஞ் சேர்ந்தாற் போல 
பாலைப் பருகாது கள்ளைக் குடிப்பவர் போல 
பாலோ டளாய நீர் பாலாகு மல்லது நீராய் திறந்திரிந்து 

தோன்ருதது போல 
பாலை தினைந்தூட்டும் தாய் போல 

625 
பாவிடை யாடு குழல் போல் 
பாழடைந்த பழங்குட்டிச் சுவர்போல 
பாழுக் கிறைத்த நீர் போல 
பாற்கடற் பனி மதி போல் 
பாற்கூழை மூழை சுவை யுணராதது போல் 

630 . 
பிஞ்சிலே பழுத்தாற் போல 
பிடித்தகொம்பும் ஒடிந்து மிதித்த கொம்பும் ஒடிந்தாற் போல 
பிட்டுத் தின்று விக்கினாற் போல 
பிரிவரிய ஊசிவழிப் பின் தொடரும் நூல் போல 
பிரையுறு பால் போல 

635 
பிள்ளை பெற்றவளைப் பார்த்து மலடி பெருமூச்சு விட்டது போல் 
பிள்ளையாரைப் பிடித்த சனியன் அரச மரத்தையும் பிடித்ததுபோல 
பிள்ளையார் பிடிக்கப்போய்க் குரங்காய் முடிந்த கதை போல 
பிள்ளையில்லாச் செல்வங் கள்ளியின் சோறே போல 
பிறர்மண் கொள்வான் சென்று தம் மண்ணும் இழத்தல் போல் 
புடத்தின் மாற்றுயரும் பொன்னே போல 
புண்ணிலே கோல் இட்டது போல 
புதல் மறைந்து வேட்டுவன் புள் சிமிழ்த்தற்று 
புதுக்குடத்தில் வார்த்த தண்ணீர் போல் 
புது மணவறைப் பெண் போல 

645 


22 


உவமை யகரவரிசை 


650 


655 


புது வெள்ளம் போல 
புதையல் காத்த பூதம் போல 
புதையல் எடுத்தவனைப் போல 
புயற்காற்றினால் அசைக்கப்படாத குன்று போல 
புரையற்ற பாலினுள் நெய்கலந்தாற் போல 
புலி முழக்கங் கேட்ட புல்வாய் போல் 
புலிப்பால் குடித்தவன் போல் 
புலியும் பசுவும் பொருந்தி வாழ்த்தாற் போல 
புலியைக் கண்ட மான் போல 
புலியைப் பார்த்து நரி சூடிட்டுக் கொண்டது போல 
புல் நுனிமேல் நீர் போல 
புளிக்கண்டார்க்குப் புனலூறுமா போல் 
புளியந்தோடும் பழமும் போல 
புள்ளுக் தப் புன்னை இருப்பிட மாயினாற் போல 
புற்றிலே ஈசல் புறப்பட்டது போல 
புற்றிலே கிடத்த புடையன் எழும்பினது போல் 
புனல் ஓடும் வழியிற் புற்சாய்ந்தாற் போல் 
புனையா ஓவியம் போல 
பூட்கை யில்லோன் யாக்கை போல் 
பூட்டுந் திறப்பும் போல 


660 


665 


பூமி ஆளலாமென்று மனப்பால் குடிக்கிறது போல 
பூவரசின் பழுப்புப் போல 
பூவாதே காய்க்கும் மரம் போல 
பூவினிற் பொலிகின்ற கந்தம் போல 
பூவும் மணமும் போல 


670 


பூவுடன் கூடிய நாரும் மணம் பெற்றாற் போல 
பூனைமுன் -கிளி போல 
பூனைவாய் எலி போல 
பெருக்காற்று இடிகரை போல 
பெருங்காய மிருந்த குடுக்கை வாசனை போகாதது போல 


675 


பெற்ற இளங்கள்றைப் பிரியாமற் பின்னோடிச் சுற்றும் பசுப் போல் 
பெற்றதாய் பசித்திருக்கப் பிராமண போசனம் செய்வித்தது 
பேய்க்கு வேப்பிலை போல 

( போல 
பேய்பிடித்தவன் செயல் பேய்ச்செயல் போல 
பொம்மலாட்டுவக்கும் தோலுருப் போல 

680 


உவமை யகரவாசை 


28 


பொதிமாடு சுமந்தாற் போல் 
பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிதல் போல 
பொழிந்தினிது நாறினும் பூமிசைதல் செல்லாது இழிந்தவை 

காமுறூஉம் ஈப்போல் 
பொள்ளற் குடத்தில் வார்த்த தெள்ளமுதம் போல 
பொறியறு பாவை போல் 

685 
பொற்குன்றஞ் சேர்ந்ததோர் காக்கை பொன்னாதல் போல 
பொன் காத்த பூதம் போல 
பொன் படைத்தான் தன்னால் பொன்னுக்குப் பயன் இல்லாதது 

போல் 
பொன்னாடை விரித்தாற் போல 
பொன்னாற் செய்த பூங்கொடி போல 

690 
பொன்னின் நலம் சுட்டறிவது போல 
பொன்னின் விளக்கானாலும் தூண்டுகோல் வேண்டுவது போல 
போர்முனையிலே ஆயுதத் தேடுகிறது போல 
போன சனியனைத் தாம்பூலம் வைத்தழைத்தாற் போல 
போன சுரத்தைப் புளியிட்டு அழைத்தாற்போல 

695 
மகத்திற் புக்கதோர் சனி போல 
மங்குலைக் கண்ட மயில் போல 
மஞ்சு சூழ்ந்த மதிபோல 
மடுத்தவாயெல்லாம் பகடுபோல 
மடை திறந்த வெள்ளம் போல் 

700 
மடைவாய்க் கொக்குப் போல 
மட்குடத்து உள நீர் கசிவது போல 
மணமுள்ள மலரை வண்டுகள் சூழ்ந்தாற் போல 
மணமுற்ற பொன்மலர் போல 
மணற் சோற்றிற் கல் ஆய்வது போல 

705 
மணிக்கலம் கதுவாய்ப் பட்டது போல் 
மணியும் ஒளியும் போல் . 
மண் குதிரையை நம்பி ஆற்றி லிறங்கியது போல 
மண்ணின் குடம் போல 
மண்மாண் புனை பாவை போல் 

718 
மதங்கொண்ட யானையைப் போல 
மதிக்கண் மறுப் போல 
மதியைப் பிரிந்த வான் போல 
மதில் மேல் ஏறின பூனை போல 
மதுவுண்ட குரங்கு போல 

715 


24 


உவமை யகரவரிசை 


மத்தேறி யுடை தயிர் போல 
மத்திட்ட தயிர் போல 
மயிர் சுட்டுக் கரியாகாதது போல 
மயிலைக் கண்டு வான் கோழி ஆடினாற் போல 
மரபு அறியாதவன் மணம் பேச வந்தாற் போல 

720 
மரம் பழுத்தால் வௌவாலை வா வென்று கூவியழைப்பார் 

வேண்டாமை போல 
மலத்தைக் கண்ட நாய்க்கு வாயூறுவது போல 
மலைப்பாம்பு புரள்வது போல் 
மலையாடு மஞ்சு போல 
மலையும் மலையும் மோதினாற் போல 

725 
மலைமிசைத் தோன்றும் மதியம் போல் 
மலைமிசை விளக்குப் போல 
மலையுடன் மண்ணாங்கட்டி எதிர்ப்பது போல 
மல்லாந்து படுத்து எச்சில் உமிழ்வது போல 
மழைக் கொண்டலில் மின்னுப்புக்கு ஒளித்தாற் போல 730 
மழைமுகங் கண்ட பயிர் முகம் போல 
மன்றத்துப் புன்னை போல் 
மாரிக்காலத்து மழை போல 
மாரிக்கால மதிபோல 
மா நிலத்திற்கு மணிவிளக்குப் போல 

735 
மிடுக்கிலா தானை வீமனே விறல் விசயனே என்றல்போல் 
மின்மினி ஒளிபோல 
மின்னொளி தோன்றி மறைந்தாற் போல 
மீகாமனில்லா மரக்கலம் போல 
மீனை மீன் விழுங்கினாற் போல 

740 
முக்கால் பணத்துக் குதிரை மூன்று பணத்துப் புல் தின்றாற் போல 
முடவன் கொம்புத் தேனுக்கு ஆசைப்பட்டது போல 
முட்பூவில் தேன் போல் 
முதலை பிடித்தது போல 
முயலைவிட்டுக் காக்கைப்பின் போனது போல 

745 
முயற்கொம்பு போல 
முழுப் பூசணிக்காயைச் சோற்றில் மறைப்பது போல 
முறுக்கிய கயிற்றினால் விடுக்கப்படும் பம்பரம் போல் 
முன் சிறுமை யடைந்து பின் செல்வத்தைப் பெற்றவன் அச் 

செல்வத்தைப் பாதுகாப்பது போல 
மூட்டுப் பூச்சி போல 

750 


உவமை யகரவரிசை 


25 


765 


மூழை உப்பறியாதது போல் 
மெருகிட்டது போல 
மெல்ல இருப்பினும் நாயிருந்தது போல 
மேட்டுக்கு விதைத்த விதைபோல் 
மொட்டைத் தலைச்சியைக் கூந்தலழகி என்பது போல 

755 
மொட்டைத் தலைக்கும் முழங்காலுக்கும் முடிபோடுவது போல் 
மோத்தையைக் கண்ட காக்கை போல் 
மோப்பக் குழையும் அனிச்ச மலரைப்போல 
மோர் சுடுகிறதென்று ஊதிக் குடிக்கிறது போல 
யாப்புடைக் காழும் கிடுகும் போல 

760 
யாற்றொழுக்குப் போல 
யானைக்கு முன் பூனை போல 
யானை தின்ற விளாங்கனி போல 
யானைமேல் போகிறவனைச் சுண்ணாம்பு கேட்பது போல 
யானை அறித்தறிந்தும் பாகனையே கொல்லுவது போல் 
யானையால் யானை யாத்தற்று 
வண்டினம் பூத்தொழி கொம்பின்மேற் செல்லாதது போல் 
வதங்கிய இலைகளின் நடுவே ஓர் இளந்தளிர் தோன்று தல் போல 
வயிரம் செறிப்பினும் பன்றி செயிர் வேழமாகுதல் இல்லாதது போல 
வலையிற் சிக்கிக்கொண்ட மானைப்போல் 

770 
வலையினின்றுத் தப்பியோடும் மான் போல 
வழிகாட்டுங் கைகாட்டிகள் போல 
வழிநடை வார்த்தை வாகனம் போல் 
வழுவி விழுவோனைச் சடுதியில் ஒருவர் தாங்கினாற் போல 
வளர்த்த கடா மார்பிலே பாய்ந்தது போல 

775 
வளர் மதியம் போல் 
வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று 
வறியவன் இளமை போல 
வறுத்த பயறு முளைத்தாற் போல 
வற்றக் காய்ச்சிய கன்னற்பாகு போல 

780 
வன்பாற்கண் வற்றல் மரந் தளிர்த்தற்று 
வாடு பயிர்க்கு வருமாமழை போல 
வாணிக முதல் போல 
வாய் காய்ந்த புலி ஆள்மேலே விழுந்தது போல 
வாய்க்கொழுப்புச் சீலையில் வடிந்தது போல 

785 
வாய்த்தவிடும் போய் அடுப்பு நெருப்பும் அணைந்தது போல 
வாலில்லாத குரங்கு போல 


28 


வமை யகரவரிசை 


வாழுகிற பெண்ணைத் தாயார் கெடுத்தது போல் 
வாழைப் பழத்தில் ஊசி ஏற்றுவது போல 
வாழை மேலே குளிர்ந்து உள்ளே வெப்பங் காட்டுவது போல 790 
வானத்தின் மீனுக்கு வன் தூண்டிலிட்ட வகையது போல் 
வானத்தின் மீனைக் கணக்கிடுதல் போல 
வானூர் மதியம் போல் 
வான் நிழல் போல் 
வான் முகிலும் மின்னும் வறு நிலத்து வீழ்ந்தது போல் 795 
விச்சதின்றி விளைவு செய்வது போல் 
விண்ணினின்றும் இறங்கிய மின் கொடி போல 
விண்மீன் தடுவிற் செல்லுந் தண்மதி போல 
வித்துக்கு விட்ட சுரைக்காய் போல 
விரிதலைப் பேய் போல 

800 


விரிவெயிலில் விளக்கொளி போல 
விலங்கை விட்டுத் தொழுவில் மாட்டிக் கொண்டது போல் 
விழலுக் கிறைத்த நீரே போல் 
விழுகிற சுவரிலே கைவைத்தாற் போல 
விழுகிற பிள்ளைக்கு அரிவாள் அண்டை கொடுத்தாற் போல 805 
விளக்கிருக்க மின்மினித்தீக் காய்ந்தவாறு போல 
விளக்கிலா இடத்தில் வெளிச்சம் இராதது போல 
விளக்கிலே மொய்த்த விட்டில் போல 
விளக்கின் முன் இருள் போல 
விளக்கு நெய் தேய்விடத்துச் சென்றிருள் பாய்ந்தது போல் 810 
விளக்குப் புக இருள் மாய்ந்தது போல 
விளக்குமாற்றுக்குப் பட்டுக் குஞ்சம் கட்டியது போல 
விளக்கொளிக்கு ஆசைப்பட்ட விட்டில் போல 
விளையாட்டுச் சண்டை வினைச்சண்டை யானது போல் 
விளையும் பயிர் முளையிலே தெரிவது போல 

815 . 
வீட்டைக் கட்டிக் குரங்கைக் குடிவைத்தது போல் 
வெங்காயச் சருகு போல 
வெண்கலக் கடையில் மதயானை புகுந்தாற் போல 
வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடைந்தாற் போல 
வெந்த புண்ணில் வேலெறிந்தாற் போல 

820 
வெய்யிலில் பட்ட புழுப் போல 
வெய்யோன் வெயில் முன் எரிதீபம் போல் 
வெள்ளிடை மலை போல 


உவமை யகரவரிசை 


27 


வெள்ளந் தடுத்தல் அரிதே போல் 
வெள்ளிவெண் குடத்துப் பால் சொரிவது போல 

825 
வெறுங்கையில் முழம் போடும் வேலையிலா வீணன் போல 
வெறுவாய் மெல்லுபவர்கட்குச் சிறிது அவல் அகப்பட்டது போல 
வெற்றோசை இடும் மணி போல் 
வேடர் கையிலகப்பட்ட தேன் கூண்டு போல 
வேட்டை பார்க்கப் போய் வில்லங்கத்தில் மாட்டிக் 

கொண்டது போல் 
வேலியே பயிரை மேய்ந்தாற் போல் 
வேல் தொளைத்த புண்ணிலே கொள்ளிக்கட்டையைச் 

செருகினது போல் 
வேழம் முழங்கினாற் போல 
வேழத்திற் பட்டுருவுங் கோல் பஞ்சிற் பாயாதது போல 
வேள்விக் கொலைக்கு வரும் ஆட்டின் மனம் போல 
வையத் திறந்தாரை எண்ணிக் கொண்டற்று 

835 


830 


உண்ணாத 


அருஞ்சொற் பொருள் அகரவரிசை 
அகழ்தல் - தோண்டுதல் 

துவ்வா 
அங்ஙணம் - சலதாரை , சேறு துறட்டு - அலக்கு 
அளிந்த - கனிந்த , பழுத்த துன்னூசி - தையலூசி 

முக்கல் - தவறுதல் , வழுவுதல் நறுநெய் - பசுநெய் 
இறங் தூக்கின் - கடந்து மேற் நந்திய - விளைந்த 
செல்லின் 

நாவாய் - கப்பல் 
ஈங்கை - இண்டங் கொடி நீர்மிசை . நீர்மேல் 
உக்க - விழுந்த , சொரிந்த நீவி - சிலை 
எய்த்தல் - இளைத்தல் , களைத்தல் நுணல் - தவளை 
ஒருமைப்பாடு - ஒன்றிப்பு 

பகடு - எருது 
கட்படாம் - கண்மூடி 

பளுவு - சுமை 
கதழ்வு - மிகுதி 

புடையன் - பாம்பு 
கரதலாமலகம் 

ள்ளங்கை புதல் - புதர் 
நெல்லிக்கனி 

புல்வாய் - மான் 
கலங்கரை விளக்கம் - விளக்குக் புழல் - துவாரம் 
கூண்டு 

புள் - பறவை 
கறங்கு - காற்றாடி 

நீர் 
கன்னல் - கரும்பு , சர்க்கரை பூளை - இலவம் பஞ்சு 
கிராதர் - வேடர் , குணமற்றவர் பொள்ளல் - பொத்தல் 
குரீஇ - புள் 

மங்குல் - மேகம் 
குறிச்சி - சிற்றார் 

மஞ்சு - மேகம் 
கூவல் - கிணறு 

மடு - குளம் 
கூற்றம் எமன் 

மடுத்தவாய் - தடைபடுமிடம்: 
கேளிக்கை . மகளிர் விளையாட்டு மறு - குற்றம் ; மாசு 
கோடு - விலங்கின் கொம்பு மன்றம் - வெளியிடம் 
சரடு - நூல் , 
நூல் , கொடி 

மூழை - அகப்பை , தடுப்பு 
சிமிழ்த்தல் - பிடித்தல் 

மாத்தை- வெள்ளாட்டுக் கடா 
சிலந்தி - கிரந்திப் புண் , பரு வாவி - குளம் 
சேண் ஆகாயம் 

விச்சு - விதை 
தக்கை - நெட்டி 

வீல்லங்கம் - தடை 
தடது - வாளுறை 

விளித்தல் - கூப்பிடல் , அழைத் 
தவிசு 

சேணம் 
தாழி - பானை , சாடி 

வலிமை 
திடர் - மலைமேடு 

வைத்தூறு 

வைக்கோற்போர் 
துய் - பஞ்சு 

வேழம் - யானை 


புனல் 


தல் 


திருவரங்கனார் அச்சகம் , சென்னை -13 . ( II / 2 ) 


தமிழ்ப் பாதுகாப்புக் கழக வெளியீடு : 


ஓம் 


மரபுத்தொடர் அகரவரிசை 


( IDIOMS & PHRASES ) 


இட்நோக்கி மரபுத்தொடர் அமைத்துப் 

பொருள்சிறக்கப் 
பேசவும் எழுதவும் கற்பிப்பது 


கிடைக்குமிடம் : 
திருநெல்வேலி , தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிமிடெட் , 
1/140 , பிரகாசம் சாலை , சென்னை -1 

1977 


முதற் பதிப்பு : 1988 


இப்பதிப்பு : ஆக , 1977 


முன்னுரை 


கம் முன்னோர் பொருட்பொலிவுமிக்க அருந்தொடர் 
மொழிகளைப் பேச்சிலும் , 

நூலிலும் பாக்க வழங்கிவர் 
திருக்கின்றார்கள் . அங்ஙனம் அச் சொற்களை வழங்கி வந்த 
முறையே மரபாகும் . அம் மரபு தவறி வழங்கினால் 
வழுவாகும் . 

இம் மரபுத்தொடர்களைத் திரட்டி இதுகாறும் யாரும் 
தனி 

நூலாக வெளியீட்டதாகத் தெரியவில்லை . ஆங்கில 
மொழி கற்கப் புகுவார்க்கு உதவியாகப் பழமொழிகள் , உவமைகள் , 
மரபுமொழிகள் போன்ற கருவி நூல்கள் பல வெளிவந்திருக்கின்றன . 
அங்ஙனம் தமிழ் மொழி பயில் வார்க்கும் உதவியாதற் பொருட்டு , 
முன்னர்ப் பழமொழி , உவமை அகரவரிசைகளை வெளியீட்டு அவற்றின் 
தொடர்பாக இந்நூல் 

வெளியிடுகின்றோம் . 

இதன்கண் 
ஏறக்குறைய ஓராயிரத்தைம்பது மரபுத்தொடர்களும் , ஒலிக்குறிப்பாதிய 
தொடர்மொழிகளும் அடங்கியுள்ளன . 

அடங்கியுள்ளன . இவற்றைக் கொண்டு நம் 
பண்டைய தமிழ்ச் சான்றோர்களின் அறிவும் ஆற்றலும் 
எத்துணைப் பெருமைவாய்ந்தவை யென்பதை உய் ணால் 
எளிதாகும் . 

தமிழிற் சொற்பொழிவு ஆற்றுவார்க்கும் திருந்திய உரைச் 
செய்யுள் , பாச்செய்யும் இயற்றுவார்க்கும் இந்நூல் 
பயன்படும் . 


பெரிதும் 


இக் கழகத்தார் வெளியிட்டுள்ள ஏனைய நூல்களைப் போல 
மிகவும் எளிய விலைக்குக் கிடைக்கப்பெறும் இந்நூற் படி 
களையும் , பள்ளிக்கூட ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களை 
வாங்குமாறு தூண்டியும் , தமிழ்ச்செல்வர்கள் 

நூற்றுக் 
கணக்காக வாங்கித் தமிழ்மக்கட்கு விலையின்றி வழங்கியும் எம் 
தமிழ்த்தொண்டைச் சிறக்கச் செய்யுமாறு அவர்களைப் பணி 
வுடன் கேட்டுக்கொள்ளுகிறோம் . 

தமிழ்ப் பாதுகாப்புக் கழகத்தார் . 


திருவரங்கனார் அச்சகம் , சென்னை -600 013. ( II / 2 ) 


உ 


மரபுத்தொடர் அகரவரிசை 


தல் 


அகடவிகடம் - தந்திரம் , தட்டு முறை அவையில் ஏற்கச் 
மாற்று 

செய்தல் 
அகலக்கால் வைத்தல் - அளவு அரட்டல் புரட்டல் 

நோய் 
வரை ) கடந்துபோ தல் 

முற்றலால் நிகழும் வலி. 
அக்கரைப் பச்சை | தூரத்துப் அரிப்பரித்தல் - கொழித் தெடுத் 

பச்சை ) - பொய்த்தோற்றம் 
அக்குத் தொக்கு - ஒட்டுப்பற்று , அரைகுலையத் தலைகுலைய - 
தொடர்பு 

மிக்க விரைவாய் 
அடங்காப் பிடாரி 

எவர்க்கும் அரைகுறை - முற்றுப் பெருமை 
அடங்கா தவன் ( ள் ) 

அரைப்படிப்பு - நிரம்பாக் கல்வி 
அடரடி படரடி பெருங்குழப் அரைமனிதன் மதிப்புக் 
பம் 

குறைந் தவன் 
அடாதுடி - தீம்பு , தீச்செயல் 

அலக்கலக்காய் , 

அலகலகாக - 
அடாபிடி - கொடுஞ்செயல் தனித்தனியாய் 
அடிக்கொருகால் - அடிக்கடி அலக்கழித்தல் அலைக்கழித் 
அடிச்சான் பிடிச்சான் வியா தல் - அலைத்து வருத்துதல் , 
பாரம் 

மேல்விழுந்து செய் கெடுத்தல் 
யுங் கொடுஞ் செய்கை அலைகுலையாக்கு தல் நிலை - 
அடிதடி , அடிபிடி - சண்டை குலையச்செய்தல் 
அடிதண்டம் பிடிதண்டம் முழு அல்லுச் சிலுப்படுதல் - சிறிது 

மையாக வசப்பட்ட பொருள் சிறிதாகக் கெடுதல் 
அடியடியாக - தலைமுறை தலை 

அல்லும் பகலும் - இரவும் பக 
முறையாக 

லும் 
டுக்கடுக்காய் - வரிசை வரிசை 

அல்லோல கல்லோலம் 
அடுக்குக் குலையல்- நிலையழிதல் 
அண்டப் புரட்டன் பெருந் அவசரக் குடுக்கை . 

பதற்றக் 

காரன் 
தீயன் 
அமளி பண்ணுதல் - சச்சரவு அவிழ்த்துக்கொடுத்தல் - சொந் 
உண்டாக்குதல் 

தப் பொருளிலிருந்து எடுத் 
அமுது குத்துதல் - உறை மோர் துக் கொடுத்தல் 
பாலில் ஊற்றுதல் 

அழித்தழித்து திரும்பத் 
அரங்கேற்றுதல் - புது நூல் , நட திரும்ப , மீண்டும் மீண்டும் 
னம் முதலியவற்றை முதன் அழிவழக்கு - வீண் வழக்கு 


பாக 


வாரம் 


மரபுத்தொடர் 


( அழுகள்ளன் 


தல் 


அழுகள்ளன் தொழுகள்ளன் அறைமுறை யிடுதல் குறை 
பாசாங்கு செய்வோன் 

தெரிவித்தல் 
அழுமூஞ்சி - பொலிவற்ற முக அற்றுப்போதல் - முழுதும் ஒழி 
முள்ளவன் 

தல் , இடைமுறிதல் 
அளப்பளத்தல் - அலப்புதல் , 

அலப்புதல் , ஆக்கங் கூறுதல் 

ஆக்கங் கூறுதல் - ஆசி கூறு 
முறுமுறுத்தல் 

தல் , வாழ்த்துதல் 
அளப்பறிதல் - உட்கருத்தைத் ஆசாரக் கள்ளன் - ஒழுக்கமுள்ள 
தந்திரமாயறிதல் 

வன்போல் நடிக்குங் கள்ளன் 
அளவளாவுதல் கலந்துபேசு 

ஆசை 

வார்த்தை நம்பிக்கை 

யுண்டாகச் சொல்லுஞ்சொல் 
அளவு படுத்து தல் - வரையறை ஆடைக்குங் கோடைக்கும் - 
செய்தல் 

எல்லாப் பருவகாலத்தும் 
அள்ளாடித் தள்ளாடி - தளர்ந்த ஆட்கொள்ளுதல் 

அடிமை 
நடையாய் 

கொள்ளுதல் 
அள்ளிக்கொட்டுதல் - மிகச் சம் ஆணிக் கொள்ளுதல் இருப் 
பாதித்தல் தேடுதல் ) 

பிடத்தை நிலை பெறச் செய்து 
அள்ளித் துள்ளுதல் மிகச் 

கொள்ளுதல் 
செருக்குதல் 

ஆணித்தரம் - முதற்றரம் 
அள்ளியிறைத்தல் - அளவுக்கு ஆர்ப்பாட்டம் - ஆரவாரம் 
மிஞ்சிச் செலவிடுதல் 

ஆலாப்பறத்தல் - திண்டாடுதல் 
அள்ளிவிடுதல் ஏராளமாகக் ஆவிச் சேர்த்தல் - கட்டியணைத் 

கொடுத்தல் 
அறக்கப்பறக்க ழுந்து ஆழம் பார்த்தல் - ஒருவனறிவு 
விழுந்து , விரைவாக 

முதலியவற்றை ஆராய்தல் 
அறம்பாடுதல் - தீச்சொற்பட்டுத் ஆழும் பாழுமாய் - சீர் கேடாய் , 
தீப்பயனுண்டாகப் பாடுதல் 

ஆறப்போடுதல் - காலந்தாழ்த் 
அறிதுயில் - யோக நித்திரை 
அறிமுகம் - தெரிந்தமுகம் , பழக் ஆறல் பீறல் - பயனற்றது 
கம் 

ஆற வமர - அமைதியாய் 
அறிவறிவாக விளக்கமாக , தீர ஆற்றமாட்டாமை - முடியாமை 
அறுதியிடுதல் முடிவுக்கு தாங்க முடியாமை 
கொண்டுவருதல் , தீர்மானித் ஆற்றறுக்தல் - இடையிற் கை 

விடுதல் 
அறுத்துக் கட்டுதல் - தாலி நீங் ஆற்றுப்படுத்தல் - வழிச் செலுத் 
கிய பின் மறு தாலி கட்டி துதல் 
மணத்தல் 

சேகு பிசகு , இசக்குப் பிசகு - 
அறுப்புச் சுகம் விதவைக்குக் 
கொடுக்கும் பொருள் 

சை கேடு - சீர்கெட்ட நிலை 
அறைகூவுதல் - போருக்கழைத் 

போருக்கழைத் இசைவு கேடு 
தல் 

மின்மை , காரியக்கேடு 


தல் 


வீணாக 


தல் 


தல் 


முறை கேடு 


பொருத்த 


இளநாக்கடித்தல் ) 


அகரவரிடை 


சொல்லு 


பொழுது , 


மாறு 


குறளை 


இடக்கரடக்கல் 

சொல்லத் இரண்டில் மூன்றில் - இரண்டு 
தகாத சொல்லைத் திரித்து மூன்று நாட்களுக்கொரு 
வேறுவகையாய்ச் 

தரம் 
முறை 

ரண்டும் கெட்ட நேரம் - மாலைப் 
இடக்கு முடக்கு - சங்கடம் 

அந்திப்பொழுது 
டங் கெட்ட பாவி சீரழிந்த இரண்டுங்கெட்டான் - நன்மை 
வன் 

தீமை அறிய தவன் 
டங்கெட்ட பேச்சு ஒழுங் இரண்டு நினைத்தல் - கெடுதி 
கற்ற சொல் 

நினைத்த 
இடங்கேடு - வறுமை , தாறு இரண்டு படுதல் - பிரிவு படுதல் , 

ஐயுறுதல் 
இடங்கொடுத்தல் கண்டிப் இரண் டெட்டில் - விரைவில் 
பின்றி நடக்க விடுதல் , பிடி இரு தலைக்கொள்ளி - எப்பக்கத் 
கொடுத்தல் 

துந் துன்பஞ் செய்வது 
டம்படுதல் - விசாலித்தல் இரு தலைம ணியன் 
இடம் பண்ணுதல் - உணவுவழி சொல்வோன் 
பாடுகட்கு இடத்தைத் துப் இருவல் நொருவல் - இடிந்தும் 
புரவு செய்தல் 

இடியாதுமுள்ள அரிசி முத 
இடித்துரைத்தல் - வற்புறுத்திக் 

லியன , நன்றாக 

மெல்லப் 
கூறுதல் , அழுத்திச்சொல்லு படாத உணவு 
தல் 

ல்லாததும் பொல்லா நதும் - 
இடுக்குப்பிள்ளை கைக்குழந்தை பொய்யும் தீங்கு விளைப்பதும் 
இடுக்குமுடுக்கு - மூலை முடுக்கு இலம்படுதல் . வறுமையடை 
இடுமருத்து - வசிய மருந்து தல் 
இடைக்கிடை - ஊடே டே 

இலைமறைகாய் - மறைபொருள் 
இடைக்கொள்ளை ஊடுதட்டு 

இழவுக்கடித்தல் 
இடைச்சுவர் - இடையூறு 

முயலுதல் 
டைத்தட்டு - இடைக்கொள்ளை 
இடைதெரிந்து- செவ்வியறிந்து 

இழவுகொடுத்த துள்பங் 

கொடுத்தல் 
டைவிடாமல் - எப்போதும் 
இடை வெட்டிலே தற்செய 

இழுக்கடித்தல் - அலையவைத்தல் 

இழுத்துப் பறித்தல் - வலிந்து 
லாய் 

கொள்ளுதல் , போராடுதல் , 
இட்டுக் கட்டுதல் இல்லா ததை 
ஏற்றிச் சொல்லுதல் 

இழுத்துவிடுதல் 

நீட்டித்து 

விடுதல் , வெளிப்படுத்தல் , 
இமை பொருந்துதல் - தூக்கம் 

புதிதாய் உண்டாக்குதல் 
அடைதல் , உறங்குதல் 

இழுப்புப் பறிப்பா தல் - போ 
இரட்டுற மொழிதல் இரு 

ராட்டமாதல் , 

போதியதும் 
பொருள்படப் பேசுதல் 

போதாதுமா தல் 
இரண்டறக் கலத்தல் - முத்தி இள நாக்கடித்தல் - உடன்படா 
யடை தல் 

ததுபோற் காட்டுதல் 


வீணுக்கு 


சு 


மரபுத்தொடர் 


[ இளிச்சவாய்ப் 


யுடையவர் 


இளிச்சவாய்ப் பட்டம் ஒன்றுத் உண்டியற்புரட்டு - பண்மோசம் 

தெரியா தவன் என்ற பட்டம் உதப்பிவாயன் - எச்சில் தெறிக் 
இனிப்புக் காட்டுதல் - அவா கப் பேசுவோன் 
உண்டாக்குதல் 

உதவாக்கட்டை - பயனற்றவன் 
இன்னாரினியார் 

பகைவரும் 

உதறுகாலி 
நண்பரும் 

காலை இழுத்து 
இன்னாரினையார் - இத் தன்மை உப்பில்லாப் பேச்சு 

நடப்பவள் 

- பயனற்ற 

உரையாடல் 
ஈ ஆடவில்லை முகத்தில் ) 

உம் கொட்டுதல் - சம்மதித்தல் , 
மிகுந்த கவலையாய் 
ஈட்டுக்கீடு - சரிக்குச்சரி 

ஒப்புக்கொள்ளல் 

உயிர்விடுதல் . மிகப்பாடுபடுதல் , 
ஈடுகட்டுதல் பிணைகொடுத்தல் 
ஈடே 

இரத்தல் 
றுதல் - உய்வடைதல் 
ஈரொட்டு - உறுதியின்மை 

உரித்து வைத்தல் வெளிப் 
ஈவிரக்கம் மனக்கசிவு 

படுத்தி வைத்தல் , நேரொப் 
ஈவு சோர்வு - சமயாசமயம் 

பாதல் 
உச்சி குளிர் தல் - மகிழ்வடை தல் உருக்குலை தல் - முன்னுருவம் 
உச்சுக் கொட்டுதல் - வெறுப்புக் 

அழிதல் , மேனி மெலிதல் 
குறி காட்டுதல் 

உருட்டிப் போடுதல் - பேச்சால் 
உடம் பெடுத்தல் - பிறத்தல் , மருட்டி வெல்லுதல் , அழித்து 
செயலுடையனாதல் 

விடுதல் 
உடன்கையில் - உடனே 

எக்கச் சக்கம் , எசகு பிசகு - 
உடன்போக்கு பெற்றோரறி 

தாறுமாறு 
யாமல் தலைவி தலைவனுடன் எடா தவெடுப்பு - தகாத செயல் , 

அரிய செயல் 
உடனுக்குடனே - அப்போதைக் எடுத்த எடுப்பில் - உடனே 
கப்போது 

எடுத்தபடி - உடனே , முன்னா 
உடனொத்தவன் - சமமானவன் 

யத்தமின்றி 
உடும்பு நாக்கன் - வஞ்சகன் 

எடுத்துச் சொல்லுதல் - சிறப் 
உடுமாற்று - உடைமாற்றுகை, 

பித்துச் சொல்லுதல் , அறிவு 
நடைபாவாடை 
உடைப்பிற் போடுதல் - அகலத் எடுத்துப் போடுதல் - நீக்குதல் , 

கூறுதல் 
தள்ளுதல் 

திடுக்கிடச் செய்தல் 
உடைப்பெடுத்தல் 

வெள்ளத் 
தாற் கரையழிதல் 

எடுத்தெறிதல் அலட்சியம் பண் 
உட்கிடக்கை - உட்கருத்து 

ணுதல் , மதிப்பின்றி நடத்தல் 

எடுப்பெடுத்தல் அரியதை 
உட்புகுதல் - உள்ளே செல்லு 

முயலுதல் 
தல , ஆழ்ந்து கவனித்தல் 

எடுப்பார் கைப்பிள்ளை - யாவருக் 
உண்டாயிருத்தல் - சூல்கொண் கும் வசப்படக் கூடியவன் , 

சூதறியாதவன் 


செல்கை 


ஒருநாளைக் ) 


அகாவரிசை 


தம் 


தல் 


எட்டுக் கண் விட்டெறிதல் - ஏற்றக் குறைச்சல் , ஏற்றத் 
எங்குத் 

தன் அதிகாரம் தாழ்ச்சி - உயர்வு தாவ்வு 
செல்லுதல் 

ஏற்றத் தாழ்வு பெருமை 
எட்டிற் பத்தில் இடை 

சிறுமை 
யிடையே 

ஏனென்னு தல் - ஆபத்துக்கு தவ 
எய்ப்பில் வைப்பு இளைத்த வினாவுதல் 
காலத்தில் உதவுவதற்காக ஐதுநொய்தாக மிக்க இலேசாக 
எடுத்து வைக்கும் பொருள் ஒட்டப் 

போடுதல் - தன்னைத் 
எழுததெண்ணிப் 

படித்தல் தானே பட்டினி போடுதல் 
ஒன்றும் விடாது படித்தல் ஒட்டிக் கிரட்டி ஒன்றுக்கு 
எள்ளளவும் - சிறிதளவும் 

இரண்டு பங்கு 
ஏக்கன் போக்கள் , ஏக்கி ஒட்டிக் கொடுத்தல் 

உறுதி 
போக்கி - ஒன்றுக்கு முதவா 

பண்ணித் தருதல் 
தவன் 

ஒட்டு மொத்தம் - முழு மொத் 
ஏச்சுக் காட்டுதல் - பழிப்பைச் 

சுட்டிக்காட்டிப் பேசுதல் ஒட்டுவா ரொட்டி - ஒட்டு நோய் , 
ஏடாகூடம் - தாறுமாறு 

தொற்று நோய் 
ஏட்டிக்குப்போட்டி - விதண்டா ஒதுக்குப் பொதுக்குப் பண்ணு 
வாதம் 

தல் - பொருளை மோசஞ்செய் 
ஏட்டுச் சுரைக்காய் - அனுபவத் 

சொத்தை மறைத்து 
தோடு கூடாத கல்வியறிவு வைத்தல் 
ஏட்டுப்படிப்பு - உலகப் பழக்க ஒத்துப் பாடு தல் - ஆமோதித் 
மில்லாத கல்வியறிவு 

தல் ஏற்றுக் கொள்ளுதல் 
ஏணல்கோணல் - ஒழுங்கின்மை ஒத்துழைத்தல் 

ஒத்துழைத்தல் பலரோடு உள 
ஏணுக்குக் கோண் - எதிரிடை 

மொத்து உழைத்தல் 
யான பேச்சு 

ஒத்துக்கொடுத்தல் - பொறுப் 
ஏதுங் கெட்டவன் பயனற்ற பேற்றல் கணக்குகட்கு வகை 
வன் 

சொல்லுதல் 
ஏப்பை சாப்பை பயனற்றது ஒருகாலில் நிற்றல் - விடாப்பிடி 
ஏய்ப்புக்காட்டுதல் நயவஞ்ச யாய் நிற்றல் 
கஞ் செய்தல் 

ஒருகைபார்த்தல் - வெல்ல முய 
ஏழைக்குறும்பு - பேதை போலக் 

லுதல் 
காட்டிச் செய்யுங் குறும்பு ஒருகையா யிருத்தல் - எதிர்க் 
ஏறக்கட்டுதல் - உயரக்கட்டுதல் , 

கட்சிக்குப் பகைமையாய் ஒற் 
அடியோடு நிறுத்தல் 

றுமையோடிருத்தல் 
ஏற இறங்கப் பார்த்தல் - மேலுங் ஒருசொல் வாசகன் 

சொற் 
கீழும் பார்த்தல் 

பிறழா தவன் 
ஏற வாங்குதல் - விலகி யிருத் ஒருதலை - ஒரு சார்பு 
தல் , முழுதும் 

விலைக்குப் ஒரு நாளைக் கொருநாள் - நான் 
பெறுதல் 

செல்லச் செல்ல 


மரபுத்தொடர் 


( ஒருபோக்காய்ப் .. 


போதல் 


அள 


தல் 


ஒரு போக்காய்ப் 

ஓரடிக்கோரடி - அடிக்கடி 
திரும்பி வாராது போதல் கக்கட்ட மிடுதல் - சிரிப்பில் 
ஒருமடை செய்தல் 

செய்தல் - ஒரு முக உரத்த சத்தமிடுதல் 
மாக்குதல் 

கக்கல் கரிசல் - கலங்கல் நீர் 
ஒருமுகமாய்ப் பேசுதல் - எல்லா கக்கலும் விக்கலுமாய் - கதிர் 

ரும் ஒரேபடியாய்ப் பேசுதல் ஈன்றதும் ஈனாததுமாய் 
ஒருவழிப்படுதல் - ஒற்றுமைப் கக்கவைத்தல் - நெருக்கி வாங்கு 
படுதல் 

தல் 
ஒளிமறைவு - இரகசியம் , அரு கங்குகரையில்லாமை 
மறை 

வின்மை 
ஒன்றரைக் கண்ணன் - ஒருபக் கங்கணங்கட்டுதல் - ஒரு செயலை 

கஞ் சரிந்த பார்வையாளன் முடிக்க முனைந்து நிற்றல் 
ஒன்றுக்குமற்றவன் - பயனற்ற கசகசத்தல் - வியர்த்தல் 
வன் 

கசகரணம் போடுதல் 

பெரு . 
ஒன்று கூடுதல் - ஒன்றாய்ச் முயற்சி செய்தல் 
சேர்த்தல் , ஒற்றுமைப் படு கசாகூளம் - குப்பை 

கச்சங்கட்டுதல் , கச்சை கட்டு 
ஒன்றுக் கொத்தையாதல் - அரை தல் - ஒரு செயலை முடிக்க 
குறையாதல் 

வரித்து கட்டி நிற்றல் 
ஒன்று மற்றவன் - வறிஞன் சுச்சந்தி யவிழ்த்தல் - பொய் 
ஒன்றுபாதி ஏறக்குறையப் மூட்டை யவிழ்த்தல் 
பாதி 

கடன்கட்டாய்ப் பேசுதல் - கடு 
ஓடவைத்தல் - உறுதிப் படுத் மையாகப் பேசுதல் 
தல் , புடமிடுதல் 

கடன்கழித்தல் மனமின்றிச் 
ஓடியாடிப் பார்த்தல் 

பெரு செய்தல் 
முயற்சி எடுத்தல் 

கடுக்காய் கொடுத்தல் - ஏமாற்றி 
ட்டைசாட்டை - பயனற்றது 

விடுதல் 
ஓட்டையுடைசல் 

சிதைத்த கடைகட்டுதல் 

காரியத்தை 
பண்டங்கள் 

திறுத்திவிடுதல் , கடையை 
ஓட்டைவாயன் 

மறையினை 
வெளியிடுபவன் 

கடைகெடுதல் மிக இழிவடைதல் 
ஓட்டங் காட்டுதல் ஓடுவது கடைத்தேறுதல் 

கடைவிரித்தல் - பலர்முன் தன் 
ஓட்டம் பிடித்தல் - தப்பி ஓடுதல் னாற்றலைச் சொல்லுதல் 
ஓட்டாண்டி இரந்து உண் கடுமுடுக்கு - விரைவு நடை 
போன் 

கட்சிகட்டுதல் 

ஒன்றன் 
ஓட்டைக் கை - பெருஞ் செல் பொருட்டு முரணி நிற்றல் 
வாளி 

கட்டளைக்கல் 
ஒய்ச்ச லொழிச்ச லில்லாமை - கட்டிச் சுருட்டுதல் - பொருளைச் 
சிறிதும் ஒழிவில்லாமை 

சுருட்டிக் கட்டுதல் , கடை 
ஓய்வொழிச்சல் - இளைப்பாறுகை யைக் கட்டுதல் 


மூடுதல் 


போல் நடித்தல் 


- 


ஈடேறுதல் 


உரைகல் 


கருவறுத்தல் ) 


அகாலரிசை 


கவன 


மின்மை 


கட்டா கட்டி - விடாத்தன்மை , கண்ணாயிருத்தல் விழிப்பால் 
விடாப்பிடி 

ருத்தல் , அருமையாயிருத்தம் 
கட்டிவருதல் - ஊதியங் கூடி கண்ணுக்குக் கண்ணாதல் - மிகப் 
வருதல் 

பாராட்டப்படுதல் அந்தரங் 
கட்டிவிடுதல் - பொய்ச்செய்தி கமாயிருத்தல் 
உண்டாக்குதல் 

கண்ணுங் கருத்துமாய் - முழுக் 
கட்டுக் கதை - பொய்க்கதை கவனிப்புடன் 
கட்டுக்கிடை - நாட்பட்ட சரக்கு கண்ணெடுத்துப் பார்த்தல் 
கட்டுக் கோப்பு - புனைந்துரை , அருள் செய்தல் 
மேற்கூரை 

கண்ணைக் காட்டு தல் கண் 
கட்டுங் காவலுமாதல் - பெருங் சாடை காட்டுதல் 
காவலுடையதாதல் 

கண்ணோடுதல் இரங்குதல் , 
கட்டுடைதல் , கட்டு விடுதல் - மேற்பார்வை பார்த்தல் 
உடல் தளர்தல் 

கண்பிதுங்கு தல் - வேலைமிகுதி 
கட்டுப்படி பொருட்கேடில்லா யால் வருத்தமிகுதல் 
மல் ஒரு சிறிது ஊதியத்து கண் மூடித்தனம் 
டன் அமைகை 
கட்டுமுட்டு - அமைதி , உடற் கண்வளர் தல் - தூங்குதல் 
கட்டு 

கண்விழிப்பு - சாக்கிரதை 
கட்டுரைத்தல் 

உறுதியாகச் கதைகட்டுதல் - பொய்ச் செய்தி 
சொல்லுதல் 

கிளப்பு தல் 
கட்டையவிழ்த்தல் - பொய் 

பாய் கதைபண்ணுதல் - கட்டிப்பேசு 
கூறத் தொடங்குதல் 
கணக்கு வழக்கு முறைமை கதைவளர்த்தல் 

பேச்சை 
அலுவல் , கொடுக்கல் வாங் 

விரித்தல் 
கல் 

கத்திமுனையாதல் - மிகக் கண் 
கண்காட்டி விடுதல் 

டிப்பா யிருத்தல் 
யாய் ஏவிவிடுதல் 

கந்தல் கூளம் - தாறுமாறு 
கண்கொள்ளாக் காட்சி - வியத் கம்பளிப் பேச்சு - வீண் பேச்சு 
தற்குரிய தோற்றம் 

கம்பி நீட்டுதல் - ஓடிவிடுதல் 
கண்டதும் கடியதும் - நல்லதும் கயிறு கட்டிவிடுதல் , கயிறு 
தீயதும் 

திரித்தல் - பொய்ச் 

உண்டாக்கி விடுதல் 
கண்ட துண்டம் - பல துண்டம் 

கரிபூசுதல் - மானங்குலைத்தல் 
கண்டமட்டும் - மிகுதியாய் 

கரடு முரடு - ஒழுங்கின்மை 
கண்டானு முண்டானும் - வீட் 

ஏறுதல் - உய்வடைதல் , 
டுத் தட்டுமுட்டுக்கள் 

ஈடேறு 

தல் , வளர்க்கப்படுதல் 
கண்டுங் காணாமை போதிய கரைகடத்தல் 

எல்லைமீறுதல் 
தும் போதாததுமாகை கருக்கழிதல் - புதுமைகுலைதல் , 
--கண்டுமுதல் அடித்து முத கூர் மழுங்குதல் 
லான தானியம் 

கருவறுத்தல் - நிர்மூலமாக்குதல் 


தல் 


சாடை 


செய்தி 


கரை 


ம . -2 


40 


மரபுத்தொடர் 


( கரை கண்டவன் 


கூதறை 


கரை கண்டவன் நன்கு பழகி காதறை 

ஒழுக்கங் 
அறிந்தவன் 

கெட்டவள் 
கரைத்துக்குடித்தல் முற்றக் காதுகுத்துதல் - வஞ்சித்தல் 
கற்றறிதல் 

காரியப் பைத்தியம் பயன் 
கரை தலைப்பாடம் , கடை தலைப் கருதிப் பித்தன் போல் நடப் 
பாடம் தலைகீழா கப் பாடம் 
பண்ணுகை 

காலங்கண்டவர் வயதிலும் 
கரைப்படுதல் கரைசேர் தல் , அநுபவத்திலும் முதிர்ந்தவர் 
உய்வடைதல் , சேரவேண் காலமல்லாக் காலம் 

அகாலம் 
டிய இடஞ்சேர் தல் 

காலில் விழுதல் - மன்னிப்புக் 
கரைபுரளுதல் - மிகுதல் 

கேட்டல் 
கலகலப்பு - ஒலிககை , கலந்து காலோடி கையோடி - தொழி 

பழகுகை , உடற்சாகமுடைமை லற்றுத் திரிபவன் 
கல்லில் நாருரித்தல் - இல்லாத கறுபாறு - கவனிப்பு 
பொருளைப் பெற முயலுதல் காற்றாய்ப்பறத்தல் 

விரைவு , 
கவைக்குதவாத பயனற்ற 

சுறுசுறுப்பு 
கழித்துக் கட்டுதல் - இகழ்ந்து கிடுகிடாய்த்தல்- நடுநடுங்கு தல் 
ஓதுக்குதல் , 

போக் கிடுகிடுத்தல் - பல்லோடு பல் 
சொல்லி நெகிழவிடுதல்) 

கொட்டுதல் 
கழுத்தறுத்தல் - பெருந்துன் கிடைச் சரக்கு நாட்பட்ட 
பத்துக்கு உள்ளாக்குதல் 

சரக்கு 
கழுத்திற் கட்டுதல் - வற்புறுத் கிட்டமுட்ட - ஏறக்குறைய 

திப் பொறுப்பாளியாக்குதல் கிளப்பி விடுதல் - தூண்டி விடு 
கழுத்துக் கொடுத்தல் - தன் 

தல் , நீக்குதல் 
வருத்தம் பாராமல் பிறர் காரி 

கிள்ளிக்காட்டுதல் குறிப்புக் 
யத்தைத் தான் ஏற்று நிற் 

காட்டுதல் 
றல் , வாழ்க்கைப்படுதல் 

கிள்ளுக்கீரை - மிகவும் எளியது 
களைவாங்குதல் - அழகுகுறைதல் 
கள்ளேடு விடுதல் - அரைகுறை 

கிள்ளுங் கிழியுமாய் - பயனற்ற 
யாக வேலை செய்தல் 

கிறுகிறுத்தல் 

மயக்கமா தல் , 
கறந்த மேனியாய் - வேறு கலப் 

தடுமாறுதல் 
பின்றிச் சுத்தமாக 

கீல் கீலாய் - சந்து சந்தாய் 
கற்போடுதல் - 

காரியத்தைக் கீழ் நோக்குதல் தாழ்ந்த 
கெடுத்தல் 
கன்னங்கரிய - மிகக்கருமையான 

நிலைக்குப் போதல் 
காக்கான் போக்கான் ஊர் 

குடிமுழுகிப் போதல் - முற்றும் 
பெயர் தெரியாதவன் 

அழிதல் 
காட்டிக் கொடுத்தல் - கற்றுக் குடுகுடுப்பு - பரபரப்பு 
கொடுத்தல் , 

தன் பக்கத் குட்டிச்சுவர் - பழுது , பாழ்மனை 
தானை எதிரியின் வயமாக்கு குண்டக்கமண்டக்கம் - சுருண்டு 
தல் 

கிடக்கும் நிலை 


தாய் 


கைதவறுதல் ) 


அகரவரிசை 


தல் 


T 


குண்டுங் குழியுமாய் - மேடும் கூட்டாஞ் சோறு பல காய் 
பள்ளமுமாய் 

கறிகள் சேர்த்துப் பொங்கிய 
குதுகுதுப்பு - குளிரால் நடுங் 

சோறு 
குகை 

கூட்டி வைத்தல் - வண்டுவன 
குத்துக்கு நிற்றல் - வாதாடுதல் புரிந்து நலஞ் செய்தல் 
குத்துமதிப்பாய் - சுமாராய் கூட்டுமூட்டு - பலருங் கூடுகை 
குமிழ் குமிழ்தல் 

குமிழ்தல் - பிறர்க்குத் பழிப்புரை 
தோன்றாமல் மறைத்தல் கூட்டோடு - அடியோடு 
முகு முத்தல் - மணம் வீசுதல் கூர்வாங்குதல் கருவியைக் 
கும்பி கெள்ளன் - வணக்கங்காட் கூர்மையாக்குதல் 
டும் வஞ்சகன் 

கூழைக்கும்பிடு - போலி ( வஞ் 
குரங்குப்பிடி - பிடிவாதம் 

சக ) வணக்ம் 
ருட்டுப் பாடம் 

பொருள் ழைக்குழம்பு - பிறர் அறியா 
தெரியாமல் நட்டுரு ச் மற் செய்யுந் தீமையான 
செய்கை 

செய்கை 
குழைச்சான் கொட்டுக் கொட் கூழைப் பார்வை வஞ்சகப் 
டுதல் அடிமை போல் 

பார்வை 
வணக்க வொடுக்கமாய் நடத் கூறிட்டு மொழிதல் - வினாக் 

களுக்கேற்பப் 

பகுத்துக் 
குழையடித்தல் - ஆளை வசப் 

கூறும் விடை 
படுத்தல் 

கூறை கோட்படுதல் 
குள்ளா பாய்தல் - தந்திரமா யைப் பறிகொடுத்தல் 
யிருத்தல் 

கேசாதிபாதம் - முடிமுதல் அடி 
குறிகெட்டவன் - நெறியற்றவன் 
குறிப்பாய்ப் பார்த்தல் - கவன கேளல் கேளிர் - பகையும் நட்பு 
மாக உற்றுப்பார்த்தல் 

மில்லாத அயலார் 
குறுக்கிடுதல் - பிறர் 

காரியத் கைகழுவுதல் - பொறுப்பை நீக் 
தில் தலையிடுதல் 

கிக் கொள்ளுதல் 
குறுக்கு நெடுக்கும் , குறுக்கு கை காணுதல் அனுபவித்தல் 

மறுக்கும் - இங்கு மங்கும் கைகூடுகல் - சித்தியடைதல் 
குறுக்கே மடக்குதல் இடை 

கைகொடுத்தல் உதவி செய்தல் 
யிற் பேசி வாயடக்கு தல் 

கைக்குதவல் சமயத்துக்கு தவல் 
குறுவிழி விழித்தல் - சினம் பயம் 

கைச் சரக்கு 
முதலியவற்றால் வெறுத்துப் 

கற்பனையாகக் 
பார்த்தல் 

கூறும் சொல் 

கேள்விக கைதட்டிப் போடுதல் - நீக்கி 
ளால் நிரம்பாதவன் 

விடுதல் 
கூடுவிடுதல் - இளைத்தல் , இரத் தலைவைத்தல் பெருந் 
தல் 

துன்பமடை தல் 
கூட்டநாட்டம் - பொது மக்கள் கைதவறுதல் 

தொலைந்து. 
கூடும் நிலைமை 

போதல் , இறத்தல் 


ஆடை 


வரை 


குறை குடம் - கல்வி 


கை 


2 


மரபுத்தொடர் 


( கை நனைத்தல் 


கை 


கை நனைத்தல் - பிறர் வீட்டில் கையுங்களவும் - கையும் மெய்யு 
விருந்துண்ணல் 

மாய் 
கை நீட்டுதல் - திருடுதல் கையைக் கடித்தல் பொருள் 
கை நோட்டம் - கையால் அள நட்டமாதல் 
விடும் மதிப்பு 

யொழியாமை 

முயற்சி 
கை பார்த்தல் -உதவி நாடுதல் , நீங்காமை 
பழுது பார்த்தல் , நாடி பார்த் கையோடு கையாய் - காரியத் 
தல் , இரேகை பார்த்தல் 

தோடு காரியமாய் 
கை பார்த்து உண்ணுதல் - பிறர் கையோட்டம் - செல்வநிலை 

கை பார்த்து உண்டு வாழ் நல் கையோலை செய்தல் - தீர்மா 
கை பிடித்தல் - மணம் புரிதல் னித்தல் 
கை போதல் - முற்றும் வல்லவ கொஞ்ச நஞ்சம் - சிறிதளவு 
னாதல் 

கொடிகட்டி நிற்றல் - உறுதிப் 
கைப்பாடுபடுதல் - அரும்பாடு பாட்டுடன் முயற்சியை மேற் 
படுதல் 

கொள்ளுதல் 
கைப்பிடியாய்ப் பிடித்தல் - கள கொடிகட்டி - வாழ்தல் - மிகுந்த 

வுங் கையுமாய்ப் பிடித்தல் செல்வவாழ்க்கையி லிருத்தல் 
கைமாட்டாதார் - வேலை செய்ய கொடிமுடிந்த வழக்கு - தீராத 
இயலாதவர் 

சிக்கலான வழக்கு 
கைமாறாட்டம் - கைத்தவறு கொடி விடுதல் - மிகுதியாதல் 
கைமாற்று - கைக்கடன் 

கொடுகொடுத்தல் - நடுங்குதல் , 
கைமுடக்கம் பணமுட்டுப்பாடு அவசரப்படுத்தல் 

உடன் கையில் கொடுக்கல் வாங்கல் கொடுத்து 
கைம்மிகுதல் - அளவு கடத்தல் வாங்கிச் செய்யும் வணிகம் 
கையடக்கம் - மீத்து வைக்கும் முதலியவை 
பொருள் 

கொடுக்குக் கட்டி நிற்றல் - 
கையடித்தல் - உறுதி தருதல் விடாப்பிடியா யிருத்தல் , 
கையடிப்படுதல் - ஒரு பொருள் ஊக்கமாயிருத்தல் 
பலர் கை கடத்தல் 

கொடுக்குப் பிடித்தல் - ஒருவனை 
கையமர்த்துதல் - அடக்கியாளு 

விடாது பின் தொடர்ந்து 
திரிதல் 

கொடுத்து வைத்தல் -பொருளை 
கையறுதல் - செயலற்றுப் 
போதல் , அளவு கடத்தல் , 

தம்பி வைத்தல் , நல்வினை 
இறத்தல் 

பெற்றிருத்தல் 

கொடு நாக் கெறிதல் - ஒன்றை 
கையாள் குற்றேவல் செய் 

விரும்பி நாவால் வாய்ப்புறத் 
வோன் 

தைத் துழாவுதல் 
கையாலாகாதவன் வேலை 

கொட்டமடித்தல் - மனம்போன 
செய்யத் திறமையற்றவன் 

படி குறும்பு செய்தல் 
கை யிளைத்தல் - செல்வ நிலை கொட்டிக் கொடுத்தல் - மிகுதி 
குன்றுதல் 

யாய்க் கொடுத்தல் 


கைமேல் 


தல் 


சரக்கவிழ்த்தல் ) 


அகரவரிசை 


சடை 


போதல் 


கொட்டை போடுதல் - விதை கோலங் காணுதல் துன்பத் 
விதைத்தல் , தொழில் முத திற்கு உள்ளாக்குதல் 
லியவற்றில் பழக்கப்படுதல் கோலாகலம் கூக்குரல் , ஆடம் 
கொண்டான் கொடுத்தான்- சம் பரம் 
பந்தஞ் செய்தோர் 

கோலாகலம் பண்ணுதல் ஒழுங் 
கொண்டு செலுத்தல் - இறுதி 

கீனமாய் நடத்தல் 
வரை நடத்துதல் , கொடுக்கல் கௌளிக் கட்டாய்ச் சொல்லு 
வாங்கல் செய்தல் 

தல் - குறி சொல்லி ஏமாற்று 
கொத்துங் குறையுமாய் - அரை 

தல் 
குறையாய் 

சகட்டடியாக - மொத்தமாக 
கொம்மை கொட்டுதல் - தட்டி சக்கரஞ் சுற்றுதல் 

சுற்றுதல் - பெரிதும் 
யழைத்தல் , முதுகைத் தட் 

துன்புறுத்தல் 
டிக் கொடுத்தல் 

சக்கைவாங்கு வாங்குதல் - மிகக் 
கொழு கொம்பு - பற்றுக்கோடு கடிந்து பேசுதல் 
கொள்முதல் - வாங்கினவிலை சடைவாறுதல் - இளைப்பாறுதல் 
கொள்வனை கொடுப்பனை 

விழுதல் - பயன்படாது 
பெண் ணைக் 

கொடுத்துப் 
பெண்ணை வாங்கும் திரு 

சட்ட திட்டம் - சட்ட ஒழுங்கு 
மணத் தொடர்பு 

சட்டந்தட்டுதல் - புனுகு வழித் 
கொள்ளா கொள்ளை - மிகுதி தல் 
கொள்ளாக் கொள்ளி -தணியாத சட்டி எடுத்தல் - இரத்தல் 
உண்டிவிருப்ப முள்ளவள் 

சட்டைபண்ணுதல் பொருள் 
கொள்ளி சொருகுதல் ( வைத் 

படுத்துதல் 
தல் ) - கேடு செய்தல் , தீவைத் 

சண்டை பிடித்தல் - கடித்து 
தல் 

கூறுதல் 
கோகு தட்டு தல் - ஆரவாரஞ் 

சதசதப்பு - ஈரப்பற்று 

சந்தியில் இழுத்தல் - பழிப்பிற் 
கோடானு கோடி - பலகோடி 

கிடமாக்கு தல் 
கோட்டி கொள்ளுதல் - அவை 

சந்தியில் நிற்றல் - ஆதரவின்றி 
யிற் பேசுதல் 

இருத்தல் 

சந்து சொல்லுதல் - தூதராகிச் 
கோணல்மாணல் 

தாறுமாறு 

செய்தியறிவித்தல் 
கோபுரந்தாங்கி காரியப் 

சந்து பொந்து - மூலை முடுக்கு , 
பொறுப்பாளியாக 

பொந்து புடைகள் 
போன் 
கோமாளிக் கூத்து - தகைப்பு 

சப்பாணி கொட்டுதல் - கைசேர்த் 

துக் கொட்டுதல் 
விளைக்குஞ் செயல் 

சப்பைக் கட்டுக் கட்டுதல் - குற் 
கோயிற் பெருச்சாளி - கோயிற் 

றங் குறைகளைத் தாங்கிப் 
சொத்தை மறைவாகக் கொள் 
பவன் 

சரக்கவிழ்த்தல் - பொய்யான 
கோலக்காரன் - கேலிக்காரன் செய் திகளைக் கூறுதல் 


செய்தல் 


நடிப் 


பேசுதல் 


மரபுத்தொடர் 


( சாடு திரித்துக் 


தூண்டு 


தல் 


தல் 


சாடு திரித்துக் கூறுதல் - ஒன் சிலிர் சிலிர்த்தல் - உடல் புன 
றைப் பொய்யாகக் கற்பித்துக் கித்தல் 
கூ றுதல் , தந்திரமாகத் சில்லத் தட்டிப் போதல் வறு 
தீயன செய்யத் 

மைக்கு உட்படுதல் 
தல் 

சிறகு கட்டிப்பறத்தல் -விரைந்து 
சரடு விடுதல் - பிறர் வழியாகத் 

செல்லுதல் 
தன் கருத்தை வெளியிடுதல் சிறப்புச் செய்தல் விழாக் 
சரமாரியாய் - இடை 
இடைவிடாமல் 

கொண்டாடு தல் , உபசரித் 
சரிக்கட்டுதல் ஈடுசெய்தல் , தல் 
கடனைத் தீர்த்தல் , இணக்க சிறிதுரைத்தல் - இகழ்ந்து பேசு 
மாய்ச் செய்தல் 
சரிக்குச்சரி - பதிலுக்குப் பதில் , 

பதிலுக்குப் பதில் , சின்னபின்னம் , சின்னா பின் 
பழிக்குப்பழி 

னம் - கண்ட துண்டம் 
சரிவர - முழுதும் 

சீட்டுக் கொடுத்தல் - வேலையி 
சர்க்கரைப் பேச்சு இனிமை னின்றும் விலக்கல் 
காட்டுஞ் சொல் 

சீட்டு நாட்டு - கூட்டுச் சீட்டு 
சல்லோ பில்லோ வென்றிருத் 

முதலியன 
தல் - சங்கோசமின்றிப் பழகு சிறுமாறு தாறுமாறு 

சுக்காஞ் செட்டி கடுஞ்செட் 
சள்ளுப்படுதல் - தொந்தரவுக் குள்ளவன் 
குள்ளாதல் 

சுக்குச் சுக்காய் - துண்டு துண் 
சாங்கோபாங்கமாய் - முழுதும் டாய் 
சாயல் மாயலாய் - சாடைமாடை சுட்டி சுட்டியாக - வட்டவட்ட 
யாய் 
வஞ்சகம் 

சுரித்த மூஞ்சி - வெறுப்பைக் 
சிக்கல் பிக்கல் 

தாறுமாறு , காட்டும் முகம் 
முட்டுப்பாடு 

சுருக்கிப் பிடித்தல் செலவு 
சிங்கியடித்தல் - வறுமையால் முதலியன குறைத்தல் 
வாடுதல் 

சுருக்குக் கொடுத்தல் - கண்டிப் 
சிட்டாய்ப் பறத்தல் - சிட்டுக் புக் காட்டு தல் 
குருவிபோல விரைந்தோடிப் சுருக்கப் 

போட்டுக்கொள்ளு 
போதல் 

தற்கொலை 

புரிந்து 
சித்திரைச் சுழியன் - குறும்பன் கொள்ளுதல் 
சிம்பல் சிலும்பல் - கந்தை சுருள 

வாட்டுதல் - வருந்த 
சிரித்த பிழைப்பு - ஏளனஞ் செய் வேலை வாங்குதல் 
யத்தக்க வாழ்க்கை 

சுவடியைக் கட்டுதல் - பேச்சை 
சிரிப்பாணிப்படுதல் - சிறுமைப் நிறுத்தல் , படிப்பை நிறுத் தல் 
படுதல் 

சுழலமாடுதல் - ஒன்றைப் பெறு 
சிரிப்பாய்ச் சிரித்தல் - இகழ்தல் , தற்கு இடைவிடாது முயலு 
மலிந்து கிடத்தல் , நிலைகெட் 

தல் , வஞ்சகமாகக் கொள்ளு 
டுத் திரிதல் 

தல் 


மாக 


சாலமாலம் * 


தல் 


4 


தட்டிக்கேட்டல் ) 


அகரவரிசை 


க 


ளுதல் 


வளைந்து 


சுழற்றியடித்தல் - சுழன்று வீசு சையொத்திருத்தல் - இணக்கமா 

தல் , கொள்ளை நோய் வருதல் மிருத்தல் 
சுழித்து வாங்குதல் - சுழற்றி சொடக்கெடுத்தல் நெட்டி 
உள்ளிழுத்தல் 

வாங்குதல் 
சுழியிலெழுத்து - தலை விதி சொட்டைச் சொல் பழி 
சுற்றிப் பிடித்தல் - வயிறு மிக 

வார்த்தை 
வும் நோதல் , பற்றிக்கொள் சொட்டுப் போடுதல் - குறை 

கூறுதல் , தவறுதல் 
சுற்றுக்கா லிடுதல் - விடாது சொல்லாத சொல் தகாதசொல் 
பற்றித் தொடர்தல் 

சொல்லாமற் சொல்லு தல் 
சுற்றுஞ் சுழற்றுமாய் நேரின்றி குறிப்பாகச் சொல்லுதல் 

சொல்லிக் காட்டுதல் - குத்திக் 
சுற்றுமுற்றும் - நான்கு பக்க காட்டு தல் , பாடம் ஒப்பித்தல் 
மும் 

சொல்லிக்கொள்ளுதம்) 

விடை 
சுற்று வட்டகை ( வட்டாரம் : - பெறுகல் , தாங்கிப் பேசுதல் , 
சுற்றுப்புறத்துக் கிராமங்கள் 

இறந்து போதல் 
சூடங் கெட்டுப் போதல் - நிலை சொல்லி வைத்தல் - முன்னறி 
கெட்டு முடிவடைதல் 

வித்தல் , கற்பித்தல் 
சூடுகாட்டுதல் - கடுமைக் குறி சொல்வளர்த்தல் - செய்தியைப் 
காட்டுதல் 

பலருமறியச் செய்தல் 
சூழ்போதல் - ஆராய்தல் 

சொறிந்து கொடுத்தல் தூண்டு 
சூளுறுதல் - ஆணையிடுதல் 

தல் 
சூறையாடுதல் - கொள்ளையடித் 

தகப்பன்சாமி 

அடங்காப் 
செக்கடி முண்டன் - வெறுந்தடி 

பையன் 
யன் 

தக்கடி வித்தை - ஏமாற்று 
செட்டுப் பொட்டாதல் - வணி தங்கு தடை - தடுமாற்றம் 
கஞ் சிதைத்தல் 

தடங்கோலுதல் - வழிசெய்தல் 
செய்நேர்த்தி 

சரியான 
T போஷணை , சிறந்த சாகுபடி 

தடபுடல் - ஆடம்பரம் 
செலவு கொடுத்தல் - உத்தரவு 

தடி போடுதல் - இடையூறு 

செய்தல் 
கொடுத்தல் , நட்டமிறுத்தல் 
சேகண்டியடித்தல் - வீண் பேச் தடிமாடு - கொழுத்தவன் 
சுப் பேசிக் காலங்கழித்தல் , 

தடுத்தாட் கொள்ளுதல் - 
பலரறியக் கூடுதல் 

திருத்தி வசமாக்குதல் 
சேர் கொடுத்தல் 

காட்டிக் தட்டல் தடவல் முட்டுப்பாடு 
கொடுத்தல் 

தட்டழிதல் - நிலைகுலை தல் , 
சுரியுமாய் குழை 

தோல்வியுறு தல் 
வாய் 

தட்டிக்கழித்தல் - சாக்குப் போக் 
சையத்திருத்தல் நன்னிலையி 

குச் சொல்லுதல் 
லிருத்தல் 

தட்டிக்கேட்டல் - கண்டித்தல் 


!! தல 


சேறுஞ் 


மரபுத் தொடர் 


( தட்டிக் கொடுத்தல் 


துரைத்தல் 


காரன் 


சம்பந்தம் 


* 


தட்டிக்கொடுத்தல்- தூண்டுதல் , தலைக்கை தருதல் - கையால் 
உற்சாகப்படுத்துதல் 

தழுவி அன்பு காட்டுதல் . 
தட்டிச் சொல்லுதல் மறுத் தலைசாய்த்தல் - கீழே படுத்தல் 

தலை தடுமாற்றம் - பெருங் குழப் 
தட்டிப் பறித்தல் - அடித்துப் பம் . 
பிடுங்குதல் 

தலைதெறிக்க ( ஓடுதல் ) - பொறி 
தட்டிப் பார்த்தல் - மறையறிய கலங்கும்படி . 
முயலுதல் 

தலைத்தலை - ஒவ்வொருவரும் , 
தட்டிப்போடுதல் - மறுத்தல் இடந்தோறும் . 
தட்டியழைத்தல் போருக் தலைப்பாமாறி - பெருமோசக். 

கழைத்தல் 
தட்டிவிடுதல் - ஊக்கப்படுத்து தலை மடங்குதல் - கீழ்ப்படிதல் 
தல் , தப்பு தல் 

தலை முழுகு தல் 
தட்டுக்கெடுதல் 

வறுமையால் ஒழித்தல் , கைவிடுதல் 
நிலை கெடுதல் 

தலைமுறை தத்துவமாய் - பரம் 
தட்டுண்டு போதல் 

தடைப் பரை பரம்பரையாய் 
படுதல் 

தலைமேற் கொள்ளுதல் - 
தட்டுத் தடங்கல் - தட்டுத்தடை 

பொறுப்பை ஏற்றல் 
தட்டுப்படுதல் - தடுமாற்றல் தலையாட்டிப் பொம்மை 

எதற் 
தட்டுப் பறத்தல் - திடீரென்று கும் இணங்கி நடப்பவன் 
மறைதல் 

தலையிடுதல் - காரணமின்றிப் 
தட்டுமாறி - ஏமாற்றுபவன் 

பிறர் காரியத்திற் புகுதல் 
தட்டுமானம் - தந்தாவழி 

தலையெடுத்தல் - மேனிலைக்கு . 
தட்டுமுட்டு - வீட்டுச் சாமான் 

வருதல் 
தண்டத்துக் கழுதல் - ஒன்றை 

தவழ வாங்குதல் - மிகுதியான 
ஒருபயனுமின்றிச் செய்தல் 

வேலை வாங்கி வாட்டுதல் 
தண்டு மிண்டு - மூர்க்கத்தனம் 

தவிடு பொடியாதல் - பொடிப் 
தண்டு வலித்தல் - படகுத்துடுப் 

பொடியாதல் 
புத் தள்ளுதல் 

தழுதழத்தல் - நாக்குழறுதல 
தண்ணீர் காட்டுதல் - ஏமாற்று 

தளர்ந்து கொடுத்தல் - இணங்கு . 
தல் , அலைக்கழித்தல் 

தல் 
தந்தனப் பாட்டுப்பாடுதல் 

தள்ளி வைத்தல் - நாளொற்றி 
ஏழை போல் நடித்தல் 

வைத்தல் , விலக்கி வைத்தல் 
தந்திதந்தியாய் - வரிசை வரி தறுக்கணித்தல் 

நிலைத்தல் , 
சையாய் 

பழங் கன்றிப் போதல் 
தப்பித்தவறி - தவறுதலாய் தன்னைக் கட்டுதல் - போதிய 
தலை சாட்டுதல் - பலருமறிய 

தாதல் 

செட்டாக நடத்து 
வெளிவருதல் 

தல் , தன்வயப்படுத்தல் 
தலைகீழாய் நிற்றல்- மிகச் செருக் தன்னந்தனி - முற்றுந் தனிமை 
குக் கொள்ளுதல் 


. 


யாய் 


தின்னிமாடன் ) 


அகரவரிசை 


பெரு 


தாக்குப் பொறுத்தவன் - உடல் திக்குக் கெடுதல் - திசை தெரி 
வலிமையுள்ளவன் , பெரிய 

யாது மயங்குதல் 
குடித்தனக்காரன் 

திக்கு முக்காடுதல் 

மூச்சு 
தாங்கித் தடுக்கிடுதல் - மிகுந்த முட்டுகை 
உபசாரஞ் செய்தல் திசைப்புரட்டன் 

ம் 
தாட்டுப் பண்ணுதல் - காலங் பொய்யன் 

கடத்துதல் , மறுத்தல் திசையடித்தல் - நல்ல யோகம் 
தாண்டுகாற் போடுதல் - நூலில் 

அடைதல் 
இங்கொரு பக்கம் அங்கொரு திட்டம் பண்ணுதல் - ஏற்பாடு 
பக்கமாகப் படித்தல் 

செய்தல் , அமைத்தல் 
தாம்புத் தோண்டியுமா தல் திட்ட வட்டம் - செவ்வை , ஏற் 
மிக ஒற்றுமையாதல் 

பாடு 
தாம்பூலமாற்றுதல் - திருமணம் திண்டாட்டம் - மனக்கலக்கம் 
உறுதி செய்தல் 

திண்டுக்குமுண்டு - எதிரிடைப் 
தாம்பூலம் பிடித்தல் - நயவஞ்சக 

பேச்சு 
மாய்க் கடுதி செய்யப் 

தித்திக்கப் பேசுதல் - முகமனா 
பார்த்தல் 

கப் பேசுதல் 
தாம்பூலம் வைத்தல் - மறைவை தித்திரிப்பு - புனைசுருட்டு 

வெளியாக்குதல் , அழைத்தல் திமி பிடித்தல் - கொழுத்தல் 
தாரை வார்த்தல் - தொலைத்து திமில தமிலம் - மகிழ்ச்சி மிகுதி 

விடுதல் , தத்தம் பண்ணுதல் திமிறியடித்தல் எதிர்த்துப் 
தார்தாராய் - துண்டுதுண்டாக 

பேசுதல் 
தார்ப் பாய்ச்சுதல் - மூலை க் 

திராணி செலுத்துதல் - 
கச்சங் கட்டுதல் 

வேலையை நன்கு பார்த்தல் , 
தாலி பெருகுதல் - தாலிச்சரடு 

அதிகாரஞ் செலுத்துதல் 
அற்றிறுகை 

திருக்காப்பிடுதல் - கோயிற் 
தாழ்த்து கொடுத்தல் - இணங் 

கதவு மூடுதல் 
கிப் போதல் 

திரைத் தவிர்தல் - விட்டு விட்டு 
தாளம் போடுதல் - வறுமை ஒளிர்தல் 
யால் துன்புறு தல் , விடாது திரைத்துப் பாடுதல் - திரும்பத் 
கெஞ்சுதல் 

திரும்ப நீட்டிப் பாடுதல் 
தாளித்துக் கொட்டுதல் - திருநாடலங்கரித்தல் - நற்கதி 
புனைந்து கூறுதல் , செருக் அடைதல் 
கிப் பேசுதல் 

திருப்பூட்டு மணமகளுக்குத் 
தாறு தாறாய்க் கிழித்தல் - சிறு தாலி கட்டுகை 

துண்டுகளாகக் கிழித்தல் திறந்து பேசுதல் - மனத்தை 
தாறுமாறாய்ப் 

சுதல் 

விட்டுச் சொல்லுதல் 
பிதற்றுதல் , திட்டுதல் திறுதிறுத்தல் - அஞ்சி விழித்தல் 
தான்தோன்றி - செருக்குடை தின்னிமாடன் - மிதமிஞ்சித் 
யவன் 

தின்பவன் 


- 


பேசு 


மரபுத்தொடர் 


( தீட்டிப்பார்த்தல் 


இ 


குலை கல் 


தீட்டிப் பார்த்தல் - கல்வி முத துள்ளத் துடித்தல் - மிகு துய 

லியவற்றைச் சோதித்தல் ரால் வருந்துதல் 
தீரக்கழிய - மிக அதிகமாய் துரட்டி போடுதல் 

மறை 
தீவட்டிக் கொள்ளையடித்தல் பொருளை உசாவி யறிதல் , 
நெறி தவறிப் பொருள் திரட் தன் வயப்படுத்த முயலுதல் 
டுதல் 

துறைகாட்டுதல் - வழி காட்டு 
தீவட்டித் தடியன் - பயனற்ற 
அறிவிலி 

துறைபோதல் - நிரம்பு தல் , கற் 
தீவாளியாதல் - கடனால் நிலை றுத்தீர்தல் , காரியம் முடிவு 

போதல் 
தீ விழித்தல் - பெருஞ் சினத் 

பெருஞ் சினத் துறை மாறுதல் - வழி தவறுதல் 
துடன் பார்த்தல் 

தூக்கிப் போடுதல் - திடுக்கிடு 
துணி தாண்டுதல் - சத்தியம் மாறு செய்தல் , - சண்டை 
செய்தல் 

மூட்டுதல் 
துணிந்து மணியங் கட்டுதல் - தூக்கியடித்தல் - வாங்கச் செய் 
பிடிவாதமாயிருத்தல் , 

ஊக் 

தல் , தோற்கச் செய்தல் 
கத்தோடு முயலுதல் 

தூங்குமூஞ்சி - மந்தன் 
துண்டு துடக்கு - சிறு துணுக்கு , தூண்டிக் காட்டுத : - விவரித் 

தீண்டக் கூடாப் பொருள் தல் , பிறன் செய் தகுற்றத்தை 
துண்டு துணியுமாக - துண்டு அவனிடம் குத்திக் காட்டுதல் 
துணடாக 

தூண்டிக் கொடுத்த - நினைப் 
துண்டு விழுதல் - வேண்டிய பூட்டுதல் . குறிப்பாக அறி 
அளவுக்குமேல் மிச்சப் பகுதி வித்தல் , கோட் சொல்லுதல் 
அமை கல் , நட்டமாதல் 

குற்றத்தை வெளியிடுதல் 
துப்புக் கெட்டவன் - அறிவற்ற தூண்டித் துருப் பிடித்தல் - 

வன் , அழுக்குப் பிடித்தவன் நுணுகி ஆராய்தல் 
துப்புத் துருப்பிடித்தல் - உளவு தூண்டில் போடுதல் - உளவறி 
கண்டுபிடித்தல் , 

விவரமாக 

த * , தன்வயப்படுத்துதல் 
விசாரித்தல் 

தூர்வாருதல் - கிணற்று வண் 
துப்புரவாய் - முழுதும் 

டகளை வாரியெடுத்தல் 
தும்பி யூதுதல் - வண்டுபோல தூவிவிடுதல் - செய்திபரப்புதல் 
ஒலித்தல் , ஓசையோடு 

தூளிமட்டம் - தரைமட்டம் 
வலிந்து மூச்சுவாங்குதல் 

தூள்படுதல் - தீவிரமாகக் காரி 

யம் நடத்தல் 
: தும்பு தட்டு தல் -நையப்புடைத் 

தூள்படுத்துதல் முற்றும் 

அழித்தல் , அட்டகாசம் 
துரும்பு முறித்துப் போடுதல் - 

பண்ணுதல் 
தடை யுண்டாக்குதல் , பகை 

தெந்தன மடித்தல் - வீணே திரி 
யுண்டாக்குதல் 

தல் , வேலையை உழப்புதல் 
துவசங் கட்டுதல் - எதிராளி தெப்பலங் கெட்டவன் - பலவீ 
யாய் நிற்றல் 

னன் , உடல் வலிவற்றவன் 


5 ) 


நல்லது சொல்லுதல் ) 


அகரவரிசை 


சிரித்தல் 


- 


தெம்மாடி - அறிவீனன் , ஒன் தொன்று தொட்டு - அனாதி 
றுக்கு முதவா தவன் 

காலமாய் 
தெரியத் தெரிதல் - தெளிவா தோப்புக் கரணம் போடுதல் - 
யறிதல் 

சொன்னபடி யெல்லாம் நடத் 
தெருமருதல் - மனஞ்சுழலுதல் தல் 
தல்லடித்தல் வஞ் ச னை 

தோள் கொடுத்தல் உதவி 
செய்தல் 

செய்தல் 
தெள்ளத்தெளிதல் - மிகத்தெளி தோன்றக்கொடுத்தல் - போது 
வாதல் 

மானபடி கொடுத்தல் 
தெறிக்கப் பேசுதல் - நிதான நகையாடுதல் 

பரிகசித்தல் , 
மின்றிக் கடுத்துப்பேசுதல் 
தெற்றென விரைவாக , நச்சுப் பிச்சு - ஓயாத்தொந்தரவு 
உடனே , தெளிவாக 

தடமாடு தல் - வழங்குதல் , பரவி 
தென்படுதல் - புலப்படுதல் யிருத்தல் 
தேடியோடித் திரிதல் பெரு நடுச்சொல்லுதல் - நியாயஞ் 
முயற்சி செய்தல் 

சொல்லுதல் , சான்றுகூறு 
தேத்தாலடித்தல் - பலவிடத்தும் தல் 
மலிவாக விற்றல் 

நடுத்தெருவில் விடுதல் - ஆதா 
தேய்ந்துமாய்ந்து போதல் வின்றிக் கைவிட்டுப் போதல் 

கவலையால் உடல் மெலிதல் நட்ட நடுப்பெற - தடுமத்தி 
தொங்கல் விழுதல் - குறைவாதல் நட்டமாய் நிற்றல் - அடங்கா 
தொடர்ச்சி பண்ணுதல் - வழக் திருத்தல் 
கிடுதல் 

நட்டா முட்டி - வஞ்சகம் 
தாடுபிடியாக - இடைவிடாமல் நட்டாற்றில் விடுதல் - ஆபத் 
தொடை தட்டுதல் - சண்டை தில் கைவிடுதல் 
கழைத்தல் 

நட்டுக்கு நடுவே - நடுமத்தி 
தொட்ட கறை - முற்பிறவியில் நண்டு நசுக்கு - சிறு குழந்தை 
தொடங்கி விட்ட 

வினைக் 

கள் 
குறை 

நயந்து சொல்லுதல் -வேண்டிக் 
தாட்டுத் தொட்டு - சிறுகச் 

கொள்ளுதல் 
சிறுக 

தரிகுளிப்பாட்டுதல் - நயவார்த் 
தொண்ணாத்தல் - கெஞ்சி நிற் தைகளால் ஏமாற்றுதல் 

தருக்குப் பிருக்கல் - மசிந்ததும் 
தொத்தி ஏறு தல் அதிகாரம் 

மசியா ததுமான அரைப்பு 
காட்டுதல் , பற்றி ஏறுதல் நரு நாட்டியம் - அளவுக்கு மிஞ் 
தொப்பி போடுதல் - ஏமாற்று சின சுத்தம் 

தல் . மயக்கிக் கேடு செய்தல் நரு நாட்டியம் பேசுதல் -குற்றத் 
தொய்யப் போடுதல் - ஒரு பய தையே குறிக்கொண்டு பேசு 
னுக்காகக் காரியத்தைச் தல் 
சிறிது தாழ்த்துதல் 

நல்லது சொல்லுதல் - அறிவுரை 
தொலை தூரம் - மிக்க தூரம் 

கூறு தல் , வழியனுப்பு தல 


றல் 


20 


மரபுத்தொடர் 


( நழுநழுத்தல் 


பேசுதல் 


நழுநழுத்தல் பிடிகொடாது நாள் தள்ளுதல்- காலங் கழித்தல் 

நானாவிதமாய்ப் போதல் - பல 
நாக்குத் தவறுதல் - பொய் சொல் வகையாய்ச் 

मी 

தறுண்டு : 
லுதல் 

போதல் 
நாக்குத் தாளம் போடுதல் - 

போடுதல் - நிகண்டு பேசுதல் 

நிகண்டு பேசு தல் - எல்லாம் 
உணவு கொள்ள விரும்புகை தெரிந்தாற்போற் பேசுதல் 
நாக்குத் தெறிக்கப் பேசுதல் நித்திரை தெளிதல் - உறக்கத்தி 
பெரியோரை நிந்தித்தல் 

னின்றும் நீங்குதல் 
நாக்கு நரம்பற்றவன் - அளவு நிமிர்த்தி விடுதல் - நன்றாய்ப் 
டந்து பேசுபவன் 

புடைத்தல் 
நாக்கு நீளுதல் - அளவுகடந்து நிலைக்குத்துதல் - இறக்குந் 
பேசுதல் 

தறுவாயில் விழி முதலியன 
நாக்குப்புரளுதல் - சொல் தவறு அசைவின்றி யிருத்தல் 
தல் 

நிலை நாட்டுதல் ( நிறுத்தல் ) - 
நாக்கைப் 

பிடுங்கிக் கொள்ளு தாபித்தல் , ருசுப்படுத்தல் 
தல்- தவறு நடந்ததற்கு மிக்க நிலையாறுதல் - அமைதியுறுதல் 
வருத்தங் காட்டுதல் , தன்னா 

நிறுத்திப் பார்த்தல் 

- நிறை 
லான முயற்சியை எடுத்துக் 

சோதித்தல் ,ஆலோசித்தல் , 
கொள்ளுதல் 

ஒப்பிடுதல் 
நாடியைத் தாங்குதல் - இரத்தல் நின்றாற்போல் 

திடீரென்று 
நாடோடி - ஊர்சுற்றித் திரிப நீக்குப்போக்கு இணக்கமா 
வன் . { சாதாரண வழக்கி 

யிருக்கை, மரியாதை . உதவி 
லுள்ளது ) 

நீச்சு நிலையறிதல் -உள்ள நிலை 
நாட் செய்தல் - நல்லவேளையிற் 

மையைச் சோதித்தறிதல் 
காரியத் தொடங்குதல் 

நீட்டு முடக்கில்லா தவன் - ஏழை , 
நாட்டுப்புறத்தான் - பட்டிக் 

உலோபி , குடும்பக் கவலையற் 
காட்டான் 

றவன் 
நாத்தழும்பேறுதல் - பலமுறை நீலம்பற்றவைத்தல் - கதை கட் 
சொல்லுதலால் நாவுக்குப் 

டுதல் 
பழக்கமுண்டாதல் 

நீளத்தில் விடுதல் - தாமதித்தல் 
நாவடைத்துப் போதல் - பேச நீறுபூத்த நெருப்பு - சினத்தை 
முடியாமற் போதல் 

வெளிக்காட்டாதவன் 
நாளடைவில் நாள் செல்லச் 

நுனிப்புல் மேய்தல் - மேலெழுத்த 
செல்ல 

வாரியாகப் படித்தல் 
நாளாவட்டத்தில் 

நாளடை 

நூல்போதல் - விதவையாதல் 
வில் 

நூறும்புகுதல் நூறாண்டு 
நாளுக்கு நாள் 

ஒவ்வொரு வாழ்தல் 
நாளும் 

நெக்குருகு தல் - இளகு தல் 
நாளோட்டுதல் - தாமதஞ் செய் நெஞ்சு புண்ணாதல் - மனநோ 
தல் , காலத்தாழ்த்தல் 

தல் 


படுக்கவைத்தல் ) 


அகரவரிசை 


உக 


பிறர் 


தல் 


- 


நெஞ்சைப் பிளத்தல் - துக்கம் நொறு நாட்டியம் - அற்பக் குற் 
முதலியன மனத்தை வருத் றங்களைக் காணுந்தன்மை 
தல் 

நோட்டம் பார்த்தல் - தகுதியறி 
நெடுஞ்சாண் கட்டை , நெடுஞ் தல் , விலைமதித்தல் 
சாண்கிடை தண்டா கார நோட்டம் பேசுதல் 
மாய்ப் பூமியிற் கிடக்கை 

தன் சொல்லுக்கு உடன் 
நெடும் போக்கு - மீளும்நோக்க படும்படி பேசுதல் 
மில்லாத செலவு 

பகுத்துப் பார்த்தல் - செவ்வை 
நெட்டுயிர்த்தல் - பெருமூச்சு யாய்ச் சோதித்துப் பார்த் 

விடுதல் 
நெட்டுவிடுதல் நெட்டை பக்கஞ் செய்தல் - ஒளிவிடுதல் 
யாதல் . 

பக்கடுத்தல் - நொறுங்குதல் 
நெரிநெட்டி வாங்குதல் - நெட் பசையடித்தல் - வழுவழுப்பாகப் 
டியை முறித்தல் 

பேசுதல் 
நெருக்கிப்பார்த்தல் - வற்புறுத் பச்சைப்பச்சையாய்ப் பேசுதல் 
தல் , முயற்சி எடுத்தல் 

வெளிப்படையாய்ப் பேசுதல் 
நெருக்கிப் பிடித்தல் - செட்டால் பஞ்சப் பாட்டு 

பஞ்சப் பாட்டு - ஓயாது தன் 
மிச்சம் பண்ணுதல் 

ஏழைமையைக் கூறுஞ்சொல் 
நெல்லிக்காய் மூட்டை ஒற் பஞ்சாய்ப்பறத்தல் - மிகு விரை 
றுமையின்மை 

வாய் நடத்தல் , நிலைகுலைந் 
நெளிப்புப் பேசுதல் 

திருத்தல் 
மாகப் பேசுதல் 

படங்கடித்தல் பொய்யை 
நெளியலெடுத்தல் - கோணல் மெய் போற் பேசுதல் 
நீக்குதல் 

படாதுபடுதல் - மிகத் துன்புறு 
நெளிவு சுளிவு- ஏற்றத் தாழ்வு 
நேரங்கெட்ட நேரம் - தகுதி படாந்தரம் போடுதல் - முழுப் 
யற்ற காலம் 

பொய் கூறுதல் 
நேரபார- மறிதல் 

அடக்க 

படிக்குப்பாதி - சரிபாதி 
வொழுக்கமறிதல் 

படிப்படியாய் - சிறுகச் சிறுக 
நேருக்கு வருதல் - இணங்கி படியப் பார்த்தல் - விலைகறைத் 
வருதல் 

தல் , பலகைகளை இணைத்தல் 
நேர்கொடு நேரே வெளிப் 

படிய வைத்தல் 

ஊன்றுதல் , 

அடங்கச் செய்தல் 
நேர்த்து போதல் -சம்பவித்தல் படியளத்தல் - சீவனத்துக்குப் 
நோடி சொலுதல் 

படி கொடுத்தல் 
செய்தி கூறுதல் , பரிகசித்தல் படுகிடை - தன் எண்ணம் நிறை 
நொடித்துப் போதல் - நிலை வேறப் பிடிவாதமாகப் படுத் 

குன்றுதல் , கெட்டுப்போதல் திருக்கை , நோய் மிகுதியால் 
நொறுக்கித் தள்ளுதல் - நன்றா எழுந்திருக்க முடியாத நிலை 
யடித்தல் , பெருஞ் சாமர்த்தி படுக்கவைத்தல் - தோற்கடித் 
யம் காட்டுதல் 

தல் , அழித்தல் 


ஏளன 


தல் 


படையாக 


- 


புதுச் 


உஉ 


கரபு ததொடர் 


[ படுநீலம் பற்ற 


தல் 


படு நீலம் பற்ற வைத்தல் - குற் பதி போடுதல் பதுங்குதல் , 
றத்தை இட்டுக் கட்டிச் நாற்று நடுதல் 
சொல்லுதல் 

பதிவு வைத்தல் - கணக்கி பதி 
படைத்து மொழிதல் - ஒன்றனை தல் , வாடிக்கை வைத்தல் 

ஏறிட்டுச் சொல்லுதல் பத்தி பாய்தல் - ஒளி வீசுதல் , 
பட்டுத் தரித்தல் - துன்பத்தைப் பிரதிபலித்தல் 
பொறுத்தல் 

பத்தும் பத்தாக - முழுமையாக 
பட்டுத் தேறுதல் ( தெளிதல் ) - பத்தை கட்டுதல் 

பத்தை கட்டுதல் - குற்றத்தை 
அனுபவத்தினாலறிதல் 

மறைக்க முயலுதல் 
பட்டுப் படிதல் - கட்டளைக்கு 
கட்டளைக்கு பம்பரஞ் சுற்றுதல் 

அதிக 
உட்படுதல் 

வேலை வாங்குதல் 
பட்டுப்பட்டாவளி - பட்டு முத பம்பரமாட்டுதல் - அலைக் கழித், 
லிய விலையுயர்ந்த ஆடை 
வகைகள் 

பருவம் பார்த்தல் - ஆழம் பார்த் 
பட்டுப்பணிதல் - அனுபவத்தின் தல் , தக்க சமயம் பார்த்தல் 

மேல் அடக்க முண்டாதல் பரக்கப் பரக்கப் பார்த்தல் - அல 
பட்டுப்போதல் உலர்ந்து 

மந்து விழித்தல் 
போதல் , சாதல் 

பரதேசித் தபால் - ஊர்ப்பேச்சு 
பட்டோலை கொள்ளுதல் - பெரி பரபரப்பு - விரைவுபடுதல் 

யோர் கூறியதை எழுதுதல் பராபரியாய் , பராபரிக்கையாய் - 
பட்டோலை போடுதல் - அட்ட 

கேள்வி மூலமாய் 
வணை எழுதுதல் , மருந்துப் பல்லாண்டு 

வாழ்க . 
பட்டி எழுதுதல் 

என்னும் வாழ்த்து 
பட்டி முறித்தல் - கட்டுக் கடந்து பல்லைப் பிடித்துப் பார்த்தல் - 
போதல் , கூட்டத்தை நீக்கு ஒருவன் திறனைப் பரிசோ 
தல் 

தித்தல் 
பணி கொள்ளுதல் - ஏற்றுக் பழம் பாக்கு வாங்குதல் - திரு . 
கொள்ளுதல் 

மணம் தீர்மானித்தல் 
பணிக்குச் சொல்லுதல் பழி கிடையாய்க் கிடத்தல் 
குற்றங் கூறுதல் 

தன் காரியம் நிறைவேற ஒரு 
பணித்துக் கட்டுதல் - தாழக் வன் வீட்டின் முன் உண்ணா 
கட்டுதல் 

மற் காத்துக் கிடத்தல் 
பண்படுத்துதல் செம்மைப் பழி வாங்குதல் தீமைக்குத் 

படுத்துதல் , சீர்திருத்தல் தீமை செய்தல் 
பண்பட்டவன் கல்வியறிவும் பழுக்கப் போடுதல் ஒரு காரி 
அனுபவமு முள்ளவன் . 

பம் முற்றுதற்குக் காத்திருத் 
பண்விடுதல் - நிலைகுலைதல் தல் 
பதம்பார்த்தல் - சோதனை செய் பள்ளிக்கணக்கு - பள்ளிக்கூடப் 
தல் , சுவையறிதல் 

படிப்பு 
பதனிடுதல் - தோல் முதலிய பற்காட்டுதல் - சிரித்தல் , பல் 
வற்றை மெதுவாக்குதல் 

லைக் காட்டிக் கெஞ்சுதல் 


- 


/ 


புரிமுறுக்குதல் ) 


அகரவரிசை 


41 


பற்றவைத்தல் பகை மூட்டுதல் பிடுங்கல் பிடுங்கல் , பிச்சுப்பிடுக் 
பாக்களவு - சிற்றளவு 

கல் தொந்தரை 
பாக்கி சாக்கி - மிச்சம் 

பிசுபிசுத்தவன் - உலோபி , மந் 
பாக்குக் கடிக்கு நேரம் - மிகக் தன் 
குறுகிய காலம் 

பிஞ்சிற்பழுத்தல்- இளமையிலே 
பாக்குப் பிடித்தல் - பிறனுக்குத் முதிர்வடைதல் , 

-தல் , இளமையில் 
தீங்குண்டாகும்படி சூழ்ச்சி அறிவு பெருகுதல் 
செய்தல் , குறைத்துவிடுதல் பிடித்துக் கொள்ளுதல் - சுளுக் 
பாக்கு வைத்தல் 

தாம்பூலம் 

குதல் 
வைத்து மணத்துக்கு அழைத் பிடித்த பிடி கையினாற் 
தல் 

கொண்ட பிடி , பிடிவாதமான 
பாடுபடுதல் - மிக வுழைத்தல் 

கொள்கை 
பாடு , பழக்கம் - காரியமில்லாத பித்துப் பிடித்தல் - பைத்திய 
பேச்சு 

மாதல் 
பாடு பறப்பு - கவலை 

பிட்டுக் காட்டுதல் - கூறுபடுத்தி 
பாடு பார்த்தல் - தன் காரியம் விளக்கிச் சொல்லுதல் 
கவனித்தல் 

பித்தலாட்டம் - ஒன்றை மற் 
பாட்டில் விழுதல் - காலஞ்செல்ல றொன்றாகக் காட்டி வஞ் 
விடுதல் 

சிக்கை 
பாட்டு வாங்குதல் - வசவு பெறு பிரியக்கடை பண்ணுதல் - தன் 
தல் , திட்டுப் பெறுதல் 

னுடையதை அருமைப்பண்ட 
மாறிக் கொட்டுதல் 

மாக்கிக் கூறுதல் 
தாளம் மாறிக் கொட்டுதல் , 

பிரியாவிடை உள்ளம் பிரி 
முன்னிருந்த நிலைக்கு மாறு 

யாதே விடை பெறுகை 
படுதல் 

பிறக்கடி யிடுதல் : - நிலைகெட் 
பாய்ச்சல் காட்டுதல் - ஏய்த்தல் பின்வாங்குதல் 

டோடுதல் 

பின்போதல் , 
பாரதூரம் பெருந்தூரம் , 

ஒப்பந்தத்தினின்றும் நெகிழ் 
முதன்மை , ஆழ்ந்த முன் 
யோசனை 
பாரிபோதல் - நள்ளிரவில் சுற் புண்படுத்துதல் - மனம்நோவச் 

செய்தல் 
றுக் காவல் செய்தல் 

புத்தப் புதிய , புத்தம் புதிய - 
பால் பொழிதல் செழிப்பா மிகப் புதிய 
யிருத்தல் 

புரட்டியடித்தல் உண்மையை 
பாழ்க்கிறைத்தல் - வீணாகக்காரி மறுத்தல் 
யஞ்செய்தல் 

புரட்டுருட்டு - மாறாட்டமாகப் 
பாறுபாருக்குதல் சிதைத்தல் பேசுகை . தந்திரச் செயல் 
பான் மாறுதல் - பால்குடி மறத் புரிதிரித்தல் கெடுக்க வழி 
தல் , பின் வாங்குதல் 

தேடுதல் 
பிகு பண்ணுதல் தன்னை அரு புரிமுறுக்குதல் 

புரிமுறுக்குதல் - கோட் சொல் 
மைப்படுத்திக் கொள்ளுதல் லுதல் 


பாணி 


தல் 


மரபுத்தொடர் 


( புரியைக்கட்டி 


தல் 


தல் 


துதல் 


புரியைக் கட்டியிழுத்தல் - துள் பூட்டுப்போடுதல் - பேச வொட் 
பப்படுத்துதல் 

டாது தடைசெய்தல் 
புருவநெறித்தல் - சினத்தால் பூண்கட்டுதல் - பலப்படுத்துதல் 

புருவங்களை வளைத்தல் பூத்துப்போதல் - நீறுபடர்தல் , 
புலம்பிடித்தல் - துப்புக் கண்டு கண்பார்வை மங்குதல் 
பிடித்தல் 

பூராயமிடுதல் - நுணுகி ஆராய் 
புலம் விசாரித்தல் -உளவறிதல் 
புல்லரித்தல் - மயிர்க் கூச்செறி பெயரப் பெயர் - மீண்டும் மீண் 

டும் 
புழுகுணிக் கறுப்பன் - வெறும் பெயர்த்து எழுதுதல் -படி எடுத் 
பொய்யன் 

தல் , மொழிபெயர்த்தல் 
புளிக்கரைத்தல் - கவலைப்படுதல் பெயர் பொறித்தல் புகழை 
புளிப்புக் காட்டுதல் - பயமுறுத் நிலை நாட்டுதல் 

பெருக்கெதித்தல் வெள்ளம் 
புளிப்புத் தட்டுதல் - அருவருத் மிகுதியாதல் 
துப் பேசுதல் 

பெரு நிலை நிற்றல் 

செய்து 
புளிப்புவிடுதல் - பற்றுவிட்டுப் 

முடித்தல் 
போதல் 

பெரும்பொன் படு தல் - தோற் 
புள்ளிக்காரன் கணக்கன் , றப் பொலிவுண்டாதல் 
பெயர் சொல்லாது குறிப் பெரும்போக்கு - பெருந்தன்மை ,, 
பிடப்பட்டவன் 

சாவு 
புறக்கொடுத்தல் - தோற்றோல் பெருமாள் கோவில் மாடு - 
தல் , போகவிடுதல் 

உடம்பு கொழுத்தவன் 
புறங்காணுதல் - முறியடித்தல் பேசாத பேச்சு - தகுதியற்ற 
புறங்கை நக்குதல் வறுமை 

சொல் 
யாகுதல் 

பேச்சுக் கொடுத்தல் - அருமறை 
புறச்சுவர் தீற்றுதல் - உறவின ய திய வார்த்தை யாடுதல் 
ரைப் பாதுகாவாமல் பிறருக்கு பேச்சு வளர் தல் வாய்ச் 
விருந்து செய்தல் , புறத்தே சண்டை மிகுதல் 
ஒழுங்கானவர்போல் 

நடித் பேச்சு மூச்சில்லாமை - அமைதி 
தல் 

அடங்கியிருக்கை 
புறமறிப்பார்த்தல் நன்கு பேதிக்குக் கொடுத்தல் - அச்ச 
ஆராய் தல் 

முண்டாக்கு தல் 
பூசி மெழுகுதல் குற்றத்தை பைம்மறித்தல் உட்புறத்தை 
மறைக்கப் பார்த்தல் 

வெளிப்புறமாக்குதல் , 
பூச்சிகாட்டுதல் - அச்சங்காட்டு பையின் வாயைக் கட்டுதல் 
தல் 

பையப்பைய மெல்லமெல்ல 
பூச்சிபிடித்தல் - 

பொங்கல் வைத்தல் - அழித்தல் 
விடத்து மிகுந்த கருத்தோடு பொடிவைத்தல் - தந்திரமாய்ப் 
காரியஞ் செய்தல் 

கோட்சொல்லு 
பூட்டழித்தல் - கட்டுக்குலைத்தல் 

தல் 


14 


- 


வேண்டாத 


பேசு தல் , 


முகங்கருகுதல் ) 


அகரவரிசை 


தல் 


விரித்தல் 


மரியாதை 


பொட்டுக்குலை தல் - மதிப்பிழத் மட்டம் போடுதல் - வேண்டு 

மென்று வேலைக்கு வராதிருத் 
பொட்டுப்பொடி 

சிறுபண்டம் தல் 
பொதியவிழ்த்தல் - தன்வரலாறு மடையன் சாம்பிராணி அறி 

வினன் 
பொதுவிலே விடுதல் - பொடு மட்டுமரியாதை - தகுதிக்கேற்ற 

ளைப் பாதுகாவாது விடுதல் 
பொத்தலடைத்தல் - குற்றத்தை மட்டையடித்தல் - வறுமையால் 
மறைத்தல் 

வருந்துதல் . கேலி பண்ணு 
பொருட்படுத்தல் - மதிப்பிடுதல் தல் 
பொழிப்புப் பொழிப்பாய்ப் பேசு மட்டைவைத்துக் கட்டுதல் - ஒரு 
தல் வசைப்பொருள் உள் வன் 

குறைவைத் தாங்கிப் 
ளடங்கப் பேசுதல் , சுருங்கக் 

பேசுதல் 
கூறுதல் 

மடையடித்தல் - தீர்மானமான 
பொழுது போக்குதல் - சோம் 

விடைசொல்லுதல் 
பிக்கழித்தல் , காலங்கழித்தல் மணிக்கணக்கு கடிகாரப் படி 
போகப்போக காலம் செல்லச் யுள்ள ஒழுங்கு 
செல்ல 

மண்டைக் கருவம் - மிகு செருக்கு 
போக்கிரி சாக்கிரி - கதியற்ற மத்திடுதல் - கடை தல் 
வன் 

மல்லுக்கட்டுதல் - கட்டாயப் 
போக்குக் காட்டுதல் - வழிகாட் படுத்துதல் 

டுதல் , சாக்குச் சொல்லுதல் மழைவறங் கூர்தல் மழை 
போட்டடைத்தல் - திணித்தல் 

பெய்யா தொழிதல் 

குடித்தல் - கைகூ 
போட்டு வைத்தல் - மீத்துவைத் மனப்பால் குடித்தல் - 

டாதவற்றைப் பற்றி நெடுக 
தல் 

எண்ணி அகமகிழ் தல் 
போதாக்காலம் - கேடுகாலம் 

மனம்போன போக்கு - சிந்தை 
போதாக் குறைக்கு - டள்ளது சென்ற வழியே செல்லுகை 
போதாதென்று 

மன்றாடுதல் குறையிரந்து 
போது போக்கு - காலங்கழிக்கை 

வேண்டுதல் 
போனபோக்கு - மனஞ்சென்ற மாட்டுக்காரப் பயல் - பயனற்ற 
வழி , இழிவு நிலை 

வன் 
மகுடஞ் சூழ்தல் - கண்ணொளி மாட்டுவித்தல் - அறியச் செய் 

மங்குதல் , இறுமாந்திருத்தல் தல் , சேர்த்து வைத்தல் 
மடங்கக் கூறுதல் - திரும்பக் மிகுத்துச் சொல்லுதல் - அழுத் 
கூறுதல் 

கூறுகை , 

விதந்து 
மடங்கடித்தல் - தோற்கச் செய் 

கூறுகை 
தல் 

மீக்கூர்தல் - அதிகமாதல் 
மட்டத் தட்டுதல் - செருக்கடக் முகங்கருகுதல் சினத்தால் 
குதல் 

முகங் கன்றுதல் 


உசு 


மரபுத்தொடர் 


( முகங்கவிழ்தல் 


தல் 


முகங்கவிழ்தல் - நாண முதலிய மேற்போட்டுக் கொள்ளுதல் . 
வற்றால் தலை குனிதல் 

பிறனுக்காசப் பிணையேற்றல் 
முகங் காணுதல் - கட்டி உடை மொட்டையடித்தல் முழுதுங் 

வதற்கு முன் வாய்வைத்தல் கொள்ளையடித்தல் 
முகங்கொடுத்தல் - செவிசாய்த் மொங்கான்வைத்தல் - ஏமாற்று 

தல் , செல்லங் கொடுத்தல் 
முகமுகமாய் - நேருக்குநேராய் வகைசெய் , ல் - ஏற்பாடு செய் 
முகமுறிதல் - தாட்சணியமறு தல் , வழி செய்தல் 
தல் , மனநோதல் 

வகைதொகை விவரம் 
முக்கி முனங்குதல் - மனமின்மை வடக்கிருத்தல் - உயிர்துறக்குந் 
காட்டி 

முணுமுணுத்தல் , துணிவுடன் வடக்கு நோக்கி 
மிகத் துன்புறுதல் 

உண்ணாதிருத்தல் 
முட்டிக் கொள்ளுதல் - பெரு வணங்காமுடி மன்னன் 
முயற்சி எடுத்தல் 

வருக்கும் பணியாதவன் 
முறைத்துப் பார்த்தல் ஏற வத்திவைத்தல் - சண்டை மூட் 
விழித்து நோக்குதல் 

டுதல் , கோட் சொல்லுதல் 
முன்னுக்கு வருதல் வளர்ச்சி 

வம்பளத்தில் - அவதூறு பேசு 
யடைதல் ,உயர் நிலையடைதல் 

தல் 
மூச்சுக்காட்டு தல் ஆளரவஞ் வம்பு தும்பு - வீண் பழிச்சொல் 
செய்தல் 

வயிற்றிலடித்தல் - சீவனத்தைக் 
மூக்கில் வேர்த்தல் - முன்னடை கெடுத்தல் 
யாளத் தெரிதல் 

வயிற் றெரிச்சல் - பொறாமை 
மூக்கைச் சொறிதல் - எளிமை 

வரலாற்று முறைமை - பரம்பரை 
காட்டுதல் 

யாகக் கையாளப்படும் அடிப் 
மூச்சுப் பிடித்தல் - தீவிரமாக 
முயலுதல் 

வரன்முறை - அடிப்பட வந்த 
மூச்சுப் பேச்சு - உயிரிருக்குஞ் 

முறை வரலாறு 
வரையறை 

எல்லை . 

அளவு , 
மூடி வைத்தல் - மறைத்து வைத் 

அடக்க 

வொடுக்கம் , கண் 

டிப்பு , திட்டம் , முடிவு 
மூரன் முறுவல் - புன்சிரிப்பு வலக்கையடித்தல் - உறுதி கூறு 
மூலைக்குமூலை - சிதறுபட 

தல் 
மெய்ம்மறத்தல் தன்னைமறத் வலைவீசுதல் - வசப்படுத்தமுய 

தல் 
மெனக்கெடுதல் - பயனின்றிக் வல்லடி வம்பன் - பலாத்காரத் 
கழிதல் 

தால் காரியத்தை முடித்துக் 
மேல்வரிச்சட்டம் முன்மாதிரி கொள் வோன் 
யாயமைந்தது 

வல்லாள கண்டன் 

பேராற்ற 
மேல்விழுதல் - வலியப் புகுதல் , லுள்ளவள் , மிக்க துணிவுள் 
ஊக்கத்துடன் காரியத்தில் 

ளவன் 
முந்துதல் 

வழிபார்த்தல்- உபாயத்தேடுதல் 


பட்ட வழக்கு 


சாடை 


தல் 


லுதல் 


வெளிச்சங்காட்டுதல் ) 


அகரவரிசை 


. 


னாலும் 


வழிவழி - பரம்பரையாய் விடியா மூஞ்சி தொடர்ந்து 
வாக்கு வடிவு - வடிவழகு 

வரும் துரதிஷ்டமுள்ளவன் 
வாக்கு வல்லபம் பேச்சு விடியா வழக்கு - ஒரு பொழு 
வன்மை 

தும் முடிவு பெறாத வழக்கு 
வாட்ட சாட்டம் - தோற்றப் விடுத்து விடுத்து - அடிக்கடி 
பொலிவு 

விட்டுக்கொடுத்தல் - இணக்கங் 
வாய்க் கொழுப்பு - மதியாது காட்டுதல் 
பேசுகை 

விதிவிலக்கு - முறையினின்றும் 
வாய்குளிரப்பேசுதல் - மேலுக்கு 

நீக்குகை 
இனிமையாகப் பேசுதல் 

விரல்வைத்தல் - 

குழம்பு செய் 
வாய்போக்கு தல் எளிதில் தல் 
வாக்குக் கொடுத்தல் 

விருப்பு வெறுப்பு - வேண்டுதல் 
வாய்ப்பக் காட்டுதல் - விளங்க 

வேண்டாமை 
உணர்த்துதல் 

விழத் தட்டுதல் - கீழே விழுக் 
வாய்ப்பூட்டு - பேசாமற்றடுக்கை படி தள்ளுதல் 
வாயடித்தல் - மருட்டிப் பேசுதல் விழலுக்கிறைத்தல் - வீண் பாடு 
வாயில் மண் போடுதல் - கேடு 

படுதல 
விளைவித்தல் 

விழிகண்குருடு - புறத்தே விழி 
வாயிலேபோடுதல் - எதுபேசி யில் 

மாறுபாடின்றிக் கண் 
பேசவொட்டாது தெரியாமை 
தடைசெய்தல் , அபகரித்தல் விழிபிதுங்கு தல் - வேலை நெருக் 
வாயைக்கட்டு தல் , வயிற்றைக் 

கடியால் வருந்துதல் 
கட்டுதல் - சிக்கனமாக இருத் விளக்கங் 

ருத் விளக்கங் காணுதல் - ஆராய்ந் 
தல் 

தறிதல் 
வாய்வைத்தல் - சிறிது பயிலு விளக்கேற்றி வைத்தல் - நிலை 
தல் , தலையிடுதல் 

நிறுத்துதல் , வாழவைத்தல் 
வாரம்பாடு தல் பின் பாட்டுப் வீடும் விளக்குமாய் வைத்தல் - 
பாடுதல் 

ஒருவனை வாழவைத்தல் 
வாரி இறைத்தல் - வீணாக்கு தல் வீட்டோடுங் கூட்டோடும் 
வால் முளைத்தல் 

சேட்டை 

வீடுமுழுதும் 
செய்கை 

[ தல் வீரப்பேசு தல் - தன் வல்லமை 
வாலாட்டுதல் சேட்டைசெய் யைத் தானே புகழ்தல் , ஆண் 
வால்முறுக்கு தல் - தூண்டி விடு மைத்திறங் கூறுதல் 
தல் 

வீற்றுவீற்றாக - வெவ்வேறாக 
வாழையடிவாழை - இடையறாது வெட்டிப் பேசுதல் - கண்டித்துப் 

தொடர்ந்துவரும் சந்தானம் பேசுதல் 
வானம்பறித்தல் - அஸ்திவாரம் வெட்டிப்பேச்சு - வீண்பேச்சு 
தோண்டுதல் 

வெளிகொடு வெளியே -பகிரங்க 
வானம்பார்த்த பூமி 

மாய் 
வழியில்லாது மழையால் விளை வெளிச்சங்காட்டுதல் - வெளிக்கு 
யும் பூமி 

ஆடம்பரமாய்த் தோன்று தல் 


பாசன 


உஅ 


மரபுத் தொடர் அகரவரிசை 


மையான டைட 


வெளுத்து வாங்குதல் - மிக வேலை சாய்த்தல் தொழிலை 
நன்றாகச் செய்தல் 

முடித்தல் , அழித்தல் , கொலை 
வெள்ளையப்பன் வெள்ளி புரிதல் 
நாணயம் 

வேலைமினக்கெட்டவன் - வேலை 
வெள்ளையுஞ் சள்ளையும் - வெண் யின்றிச் சோம்பிருப்பவன் 

வேலைமேற்போதல் - தன்வேலை 
வெள்ளை வேட்டிக்காரன் யைக் கவனிக்கப் போதல் 
மாசற்ற ஆடையணிந்து வேளாவேளை - சிற்சில சமயத் 
சோம்பேறியாக இருப்பவன் 

தில் , உரிய காலத்தில் 
வெறுவாய்க்கிலை கெட்டவன் - வேளைப் பிசகு - தீயகாலம் 

ஒன்றுமில்லாத வறிஞன் வேறு செய்தல் - பகை வினைத் 
வெற்றிலைபாக்குக் கொடுத்தல் - தல் 
மரியாதை செய்தல் 

வேறு நினைத்தல் மாறுபாடாக 
வேண்டாவெறுப்பு 

விருப்பில் நினைத்தல் 
வேன் 

காணுதல் 
வேலியழித்தல் - வரம்பு கடத்தல் மிகுதியாயிருத்தல் 


லாமை 


அளவில் 


இணைமொழி அகரவரிசை 


அகமும்புறமும் 

ஒட்டி உலர்ந்து 
அகலாமல் அணுகாமல் 

ஒப்பாரும் மிக்காரும் 
அடியும் நுனியும் 

ஒப்பு உயர்வு 
அடுப்பும் கடுப்பும் 

கட்டை நெட்டை 
ருமை பெருமை 

கண்டது கேட்டது 
அல்லும் பகலும் 

கண்டுமுட்டு கேட்டு முட்டு 
அறம் மறம் 

கண்ணீரும் கம்பகயும் 
அன்றிலும் பேடும் 

கப்பும் கவரும் 
அன்றும் இன்றும் 

கல்லும் கரம்பும் 
ஆக்கமும் கேடும் 

கல்வி கேள்வி 
ஆங்காலம் போங்காலம் கற்பும் பொற்பும் 
ஆடல் பாடல் 

கனவோ நனவோ 
ஆண்டான் அடிமை 

காவலரும் ஏவலரும் 
ஆய்ந்து ஓய்ந்து 

காவலருக் பாவலரும் 
கேழ் புகழ் 

காலை மாலை 
இம்மை மறுமை 

கீழும் மேலும் 
இயலும் செயலும் 

குடியும் தடியும் 
இயற்கையும் செயற்கையும் குணம் குறி 
இளைத்துக் களைத்து 

குலமும் குணமும் 
இறங்குபொழுது ஏறுபொழுது குறைவு அறைவு 
இன்ப துன்பம் 

குற்றுயிரும் கொலையு பிரும் 
ஈடும் எடுப்பும் 

கேளும் களையும் 
உடை நடை 

உகயும் மெய்யும் 
உயர்வு தாழ்வு 

கொட்டு முழக்கு 
உயிரும் உடலும் 

கொண்டு கூட்டு 
உருட்டும் புரட்டும் 

கொத்தடிமை குடியடிமை 
உருண்டு திரண்டு 

கொப்பும் குழையும் 
உகுவும் திருவும் 

கொலையும் புலையும் 
உள்னது உரியது 

சட்டி பாண் 
உள்ளதும் இல்லதும் 

சந்தி சதக்கம் 
உள்ளும் புறமும் 

சாக்குப் போக்கு 
உற்று உறவினர் 

சாவா மூவா 
ஊரும் பேரும் 

சீராட்டிப் பாராட்டி 
எடுப்பாரும் பீடிப்பாரும் சீரும் சிறப்பும் 
எண்ணும் எழுத்தும் 

சீறிச் சினந்து 
எருக்குங் குருக்கும் 

சுற்றும் முற்றும் 
எலும்பும் தோலும் 

சொல்லும் பொருளும் 
ஏழை எளியவர் 

ஞாபிதுந் திங்களும் 
ஏற்றடி இறக்கடி 

தடுத்து மடுத்து 


A0 


இணை மொழி அகரவரிசை 


தடை விடை 
தப்பும் தவறும் 
தாயும் சேயும் 
தும்பு தூசு 
தோட்டம் துரவு 
தோலும் எறும்பும் 
நகமும் சதையும் 
நகை நட்டு 
நயமும் பயமும் 
நரை திரை 
நலம் பொலம் 
நல்லார் பொல்லார் 
நன்மை தீமை 
நாடு நகர் 
நாயும் பேயும் 
காளுங் கிழமையும் 
நாளும் கோளும் 
நிரந்து கலந்து 
நுங்கும் நுரையும் 
நேந்து பிய்ந்து 
நொண்டி சன டி 
நோய் நொம்பலம் 
நோவு நொடி 
படியாதார் பண்டிதர் 
பட்டி தொட்டி 
பண்ணும் இசையும் 
பயிர் பச்சை 
பருந்தும் நிழலும் 
பழக்க வழக்கம் 
பாலும் தேனும் 
பாவமும் பழியும் 


பேரும் புகமும் 
பொய்யும் புலையும் 
பொய்யும் புனைசுருட்டும் 
பொய்யும் வமுவும் 
போக்குப் புகல் 
போக்கும் வரவும் 
போற்றிப் புகழ்ந்து 
மணியும் ஒளியும் 
மண்ணும் விண்ணும் 
மண் மனை 
மந்திர தந்திரம் 
மப்பு மந்தாரம் 
மயக்கம் தியக்கம் 
மலரும் மணமும் 
மலைக்கும் படுவுக்கும் 
முட்டி மோதி 
முத்தி மோந்து 
முற்ற முடிய 
மேடு பள்ளம் 
யாமும் குசலும் 
வற்றி வறண்டு 
வாடி வதங்கி 
வாய்க்கால் வரப்பு 
வாழ்வு தாழ்வு 
வானகமும் வையகமும் 
விதி விலக்கு 
விருப்பு வெறுப்பு 
வினா விடை 
வீடும் விளக்கும் 
வேரும் தூரும் 


ஒலிக்குறிப்பாதிய தொடரகரவரிசை 


கமகம 


* 


கலகல 


சடசட 


ககள 


சலசல 


சளசள 


கக்கக் குறுகுறு 

பக்டீக்கு 
கச்சுப்பீச்சு குவாக்குவாக் 

தகதக 
கசமுசு குழகுழ 

தக்கடாபிக்கட 
கடகட 

குழக்குக்கு ழக்கு தக்காபிக்கா 
கடுகடு களகுள 

தக்குப்பிக்கு 
கணகண கெச்சுச்கெச்சு 

தடதட 
கதகத 

கெதங்கெதம் தத்தக்கபித்தக்க 
கயகப் 

கெத்துக்கெத்து தத்தபித்த 
கொடுகொடு 

தபதப் 
கொளதொள 

தமிதம 
காட்டுக்கரட்டு சடக்குச்சடக்கு தறதற 

தாட்டுப்பூட்டு 
கழுங்கு மொழுக்கு 

தார் தோம் 
சரட்டுச்சாட்டு திக்குத்திக்கு 
கறகற 

தடீர் திடீர் 
சலுக்குப்பிலுக்கு திடுக்குத்திடுக்கு 
கன்னங்கரேல் சளக்குப்புளக்கு 

திண் திண் 
காச்சப்பீச்சு சௗபுள 

திமிதிமி 
காச்சு மூச்சு 

சள்ளுப்பின்ளு 
சிடுசிடு 

தொணதொண 
கிடுகிடு 

சிணுக் கச்சிணுக்கு தொப்புத்தொப்பு 
ணுகிணு சிலீர்சிலீர் 

தொனதொள 
ணுக்குக்கிணுக்கு சிளுசிளு 

நச்சுகச்சு 
கிண்கிண் ளுபுளு 

கசகச 
கிலுகிலு சித்துப்பத்து 

நஞான 
கிளுகிளு 

நருபிரு 
சிறிச்சுக்கிறிச்சு 

நளுநொளு 
சுடுசுடு 

நறற 
கீச்சுக்கீச்சு 
சுரசுர 

நறுக்குப்புறுக்கு 
கீர்கீர் சுருசுரு 

ரேசெரு 
சுள்ளுச்சுள்ளு நொணநொண் 
குதுகுது 

செக்கச்செவேல் தொதுக்கு பொதுக்கு 
குப்குப் டக்டக் 

கொளுநொளு 
குமுகுமு LULU 

நொறகொறு 
குய்யோமுறையோ 
டமடம் 

பகபக 


சிறசீறு 


ஒலிக்குறிப்பா திய தொடரகரவரிசை 


பபச 


வேக்குலவக்கு 
லவாலவா 
லொடலொட 
லொடுக்கு லொடுக்கு 
வழவழி 
வழுவழு 


பளபள 


* 


வளவள 


பொருபொரு 
பச்சைப்பசேல் பொலு பொலு 
படபட 

மடமட 
பரபர 

மடக்கு மடக்கு 

மதபதி 
பளாபா 

மலயல 
பளிச்சுப்பளிச்சு 

மழமழ 
பறபம் 

மளமள 
பிலபில் 

மீடுமிடு 
பிலிபிலி 

மி 
பிறுபிறு 

மினுக்குமினுக்கு 
புலபுல 

மூசுபசு 
பூத்துப்பூத்து 

முணமுண 

மூரமர 
போக்குப்பொக்கு மூசுமூசு 
பொசுபொசு 

மொகு மொகு 
பொடுபொடு மொச்சுமொச்சு 
பொத்துப்பொத்து மொடுமொடு 
பொசக்குப் 

மொரமொர 
பொதுக்கு மொலுமொலு 
பொதுபொது 

மொழுமொழு 
பொரிபொரி 

மொறமொற 


வறவற 
ஆண் விண் 
விதுவிது 
வீதுக்கு விதுக்கு 
விருவிரு 


வீர் 
வெச்சுவெச்சு 
வெட்டு வெட்டு 
வெடுக்குவெடுக்கு 
வெடுவெடு 
வெதுவெது 
வெலவெல 
வெள்ளைவெளேர் 
வெளுவென 


மக்கட்பெயர் அகரவரிசை 


( தமிழ்மக்கள் தனித்தமிழில் தங்கள் 
பெயர்களை அமைக்கத் துணைபுரிவது ) 


* 


கிடைக்குமிடம் : 
திருநெல்வேலி, தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிமிடெட் 
சென்னை -1 

மதுரை-1 திருநெல்வேலி -6 
கோயமுத்தூர் -1 கும்பகோணம் - 1 திருச்சி - 2 

1979 


தமிழ்ப் பாதுகாப்புக் கழக வெளியீடு : சு 


முதற் பதிப்பு : மார்ச் 1951 
மறுபதிப்புக்கள் : சனவரி 1957 ; திசம்பர் 1966 ; 

மே 1974 ; ஏப்பிரல் 1977 ; சூலை 1979 . 


அப்பர் அச்சகம் , சென்னை -1 . ( 1/6 ) 


முன்னுரை 


நந்தமிழ் மக்களின் பெயர்களெல்லாம் தமிழல்லாத 
பிறமொழிப் பெயர்களாகவும் , பொருள்விளங்காப் பெயர்க 
ளாகவும் காணப்படுகின்றன . பழந்தமிழ் நூல்களில் வழங் 
கும் தமிழ்ப் புலவர் , தமிழ்ப் பெருமக்கள் பெயர்களெல்லாம் 
வழக்கழிந்து போய்விட்டன . இப்போது வழங்கும் பெயர் 
களுள் நூற்றுக்கு ஒன்று கூடத் தமிழ்ப் பெயராகக் காணப் 
படவில்லையே ! 


சரோஜினி , ஜலஜாட்சி , என்ற மகளிர் பெயர்களையும் 
விருத்தாச்சலம் , குஞ்சிதபாதம் , என்ற ஆடவர் பெயர்களையும் 
வழங்குகிறோம் . இவற்றின் பொருள் கற்றறி புலவர்களுள் 
ஒரு சிலர்க்கன்றி ஏனையோர்க்குத் தெரியாது என்பது 
திண்ணம் . ஆனால் , அவற்றிற்கு நேரான தாமரை நங்கை , 
‘ தாமரைக் கண்ணி , முது தன்றம் , தூக்கிய திருவடி , என்ற 
தனித் தமிழ்ப் பெயர்களைக் கேட்கும் போது எத்துணைப் 
பொருள் விளக்கமும் இனிமையும் உண்டாகின்றன . நிற்க . 


நந்தமிழ் மக்கள் இனித் தங்கள் குழந்தைகட்குத் 
தனித்தமிழ்ப் பெயர்களை வைப்பதற்கும் , பொருள் 
விளங்காமல் வழங்கிவரும் தம் பெயர்களை இப்போதே 
மாற்றிக் கொள்வதற்கும் இச் சுவடியிலுள்ள தனித்தமிழ்ப் 
பெயர் வரிசை பெருந்துணை புரியும் பெயரை மாற்ற 
விரும்புவார் தம்பெயர்க்கு நேரான தனித்தமிழ்ப் பெயரைத் 
‘ தமிழ்ப் பாதுகாப்புக் கழகத் தினர்க்கு விடைக கடிதம் 
எழுதித் தெரிந்துகொள்ளலாம் . இதன்கண் இல்லாத பெயர் 
களும் திருத்தங்களும் , அடுத்த பதிப்புக்கு நன்றியறிதலுடன் , 
அன்போடு ஏற்றுக்கொள்ளப்படும் . 


தமிழ்ப் பாதுகாப்புக் கழகத்தார் . 


உள்ளுறை 


பக்கம் 


மகளிர் பெயர் 


உ . 


உ . 


ஆடவர் பெயர் 


2 


மகளிர் பிறமொழிப் பெயர்களும் 
நேரான தமிழ்ப் பெயர்களும் 


ஆடவர் பிறமொழிப் பெயர்களும் 
நேரான தமிழ்ப் பெயர்களும் 


மக்கட் பெயர் அகரவரிசை 


க 
. 


மகளிர் பெயர் 


அங்கயற்கணம்மை 
அங்கயற்கண்ணி 
அஞ்சலை 
அஞ்சொல் நாயகி 
அடிசிற்கினியாள் 
அணிகலம் 
அணிசடை 
அணிமாலை 
அணியிழை 
அணிவளை 
அந்தணி 
அமிழ்தவல்லி 
அமிழ்தமொழி 
அமைதி 
அம்மணி 
அம்மாக்கண்ணு 
அம்மாக்குட்டி 
அம்மாத்தாய் 
அரசநாயகி 


அருள் நங்கை 
அருள்பொழிவிழி 
அருள்மங்கை 
அருள்மணி 
அருள்மாது 
அருள்வடிவு 
அருள்வளர்நங்கை 
அலர்மேன்மங்கை 
அல்லி 
அல்லிமலர் நங்கை 
அல்லிமலர்நாயகி 
அல்லியங்கோதை 
அல்லிவாயம்மை 
அழகம்மை 
அழகரசி 
அழகி 
அழகியசடை 
அழகியசெல்வி 
அழகியநங்கை 
அழகிய மங்கை 
அழகியலாள் 
அழகியாள் 
அழகுடைச்செல்வி 
அழகுமுடியம்மை 
அழகுமுத்து 
அறச்செல்வி 
அறத்திரு 
அறத்திருநல்லாள் 
அறத்திருமகள் 
அறத்திருமங்கை 
அறநல்லாள் 
அறப்பாவை 
அறப்பூங்கோதை 


அறப்பெருஞ்செல்வி 
அறப்பெருமங்கை 
அறம் வளர்த்தநாயகி 
அறம் வளர்த்தாள் 
அறவல்லி 
அறிவம்மை 
அறிவு 
அறிவுக்கண் 
அறிவுச்செல்வி 
அறிவுடைநங்கை 
அறிவுடைமங்கை 
அறிவுடையம்மை 
அறிவுப்பூ 
அறிவுப்பூங்கோதை 
அறிவுநங்கை 
அறிவுமங்கை 
அறிவுமணி 
அறிவுமலர் 
அறிவொளி 
அனிச்சம் 
அனிச்சவடி 
அன்பம்மை 
அன்பு 
அன்புக்கண் 
அன்புடைநங்கை 
அன்புடையம்மை 
அன்புடையாள் 
அன்புத்தாய் 
அன்புநங்கை 
அன்புமங்கை 
அன்புமணி 
அன்பு மொழி 
அன்புரு 


அரசிலம்மை 
அரியநாயகி 
அரிவை 
அருஞ்செல்வி 
அருட்பெருஞ்செல்வி 
அருட்பெருநல்லாள் 
அருமைச்செல்வி 
அருமைமணி 
அருளம்மை 
அருளரசி 
அருளி 
அருளுடையம்மை 
அருளுடையாள் 


மக்கட்பெயர் அகரவரிசை 


அன்புவளர்நங்கை 
அன்னக்கிளி 
அன்னக்கொடி 
அன்னத்தாய் 
அன்னத்தூவி 
அன்ன நங்கை 
அன்னமணி 
அன்னம் 
அன்னம்மை 
ஆடவல்லாள் 
ஆண்டாள் 


ஆதித்தமிழ்வளர்த்தாள் 
ஆதிமகள் 
ஆதிமந்தி 
ஆதியம்மை 
ஆய்வளை 
ஆயிரங்கண்ணி 
ஆயிரத்தாள் 
ஆயிழை 
ஆவுடைநாயகி 
ஆவுடையம்மை 
ஆழ்வாரம்மாள் 
ஆளுடைநங்கை 
ஆளுடையபாவை 
ஆளுடையம்மை 
ஆறுமுகத்தாய் 
இசைத்தமிழாட்டி 
இசைமாது 
சையமுது 
சையரசி 
இயற்றமிழாட்டி 
இயற்றமிழ் வளர்த்தாள் 
இலங்கிழை 
இளங்கண்ணி 
இளங்கிளி 
இளங்குயில் 
இளஞ்சேய் 
இளநகை 
இளநங்கை 
இளநிலா 


இளந்தென்றல் 
இளமங்கை 
இளம்பிறை 
இளம்பிறைக்கண்ணி 
இளவரசி 
இளவழகி 
ஆளவன்னம் 
இனிமை : 
இனிய செல்வி 
இனியதாய் 
இனியநங்கை 
இனியமங்கை 
இனியமொழி 
இனியவடிவு 
இனியாள் 
இன்பவல்லி 
இன்புரு 
இன்மொழி 
இன்னழகி 
இன்னியலாள் 
இன்னுரை 
இன்னெழிலி 
இன்னெழில்நங்கை 
உண்ணாமுலை 
உமையம்மை 
உமையாள் 
உயிர்த்துணை 
உயிர்மணி 
உலகத்தாய் 
உலகநங்கை 
உலகநாயகி 
உலகமங்கை 
உலகமுடையாள் 
உலகமுழுதுடையாள் 
உலகம்மை 
உலகுடைத்தாய் 
எழிலம்மை 
எழிலி 
எழிலியலாள் 
எழிலுரு 
எழில்வளர்நங்கை 


ஏந்திழை 
ஏரழகி 
ஏலக்குழலி 
ஏலவார்குழலி 
ஏழிசையாள் 
ஏழிசைவல்லாள் 
ஏழுலகம்மை 
ஐவணம் 
ஒண்டமிழரசி. 
ஒண்டொடி 
ஒப்பனை 
ஒப்பனையம்மை 
ஒப்பிலம்மை 
ஒப்பிலழகி 
ஒப்பிலாநங்கை 
ஒப்பிலாமங்கை 
ஒப்பிலாமணி 
ஒப்பிலாமொழி 
ஒப்பிலாவம்மை 
ஒப்பிலாவழகி 
ஒளிக்கொடி 
ஒளிமணி 
ஒளியிழை 
ஒளிவடிவு 
ஒளிவிளக்கு 
ஓவியப்பாவை 
ஔவை 
கட்டழகி 
கண்டுமொழி 
கண்ணகி 
கண்ணம்மை 
கண்ணுடையம்மை 
கண்மணி 
கயமலர்க்கண்ணி 
கயல்விழி 
கயற்கண்ணி 
கயற்கொடி 
கருங்குழலி 
கருங்குழல் 
கரும்படு சொல்லம்மை 
கரும்பனையாள் 


குழலி 


சிந்தாமணி 

மகளிர் பெயர் 
கலைக்கிழத்தி 

குயிலம்மை 
கலைக்கொடி 

குயிலனையாள் 
கலைச்செல்வி 

குயிலினன்மொழி 
கலைத்தமிழரசி 

குயின்மொழி 
கலைத்தெரிவை 

குருகம்மாள் 
கலைப்பாவை 

குழலம்மை 
கலைமகள் 
கலைமங்கை 

குழலினன்மொழி 
கலைமடந்தை 

குழல்வாய்மொழி 
கலைமாது 

கூந்தலழகி 
கலையரசி 

கூர்விழியம்மை 
கலையழகி 

கெண்டைவிழி 
கலைவல்லி 

காடிப்பூங்கண்ணி 
கலைவாணி 

கொடிமங்கை 
கற்பம்மை 

கொடியிடைநாயகி 
கற்பரசி 

கொம்பனையாள் 
கற்புக்கரசி 

கொல்லிப்பாவை 
கற்புடையாள் 

கொவ்வைச்செவ்வாய் 
கற்புநங்கை 

கோட்டுப்பூ 
கற்பு நல்லாள் 

கோட்டுப்பூங்கண்ணி 
கற்பு மங்கை 

கோதைநாயகி 
கனிமொழி 

கோத்தேவி 
கனிவாய்மொழி கோப்பெரும்பெண்டு 
காக்கைபாடினியார் கோமகள் 
காமக்கண்ணியார் கோமதி 
காரிகை 

கோல்வளை 
காரைக்காலம்மை கோவரசி 
காவியங்கண்ணி 

கோவழகி 
காவிரி 

கோ ற்றொடி 
காவிரிநங்கை 

சங்கத்தமிழ்வளர்த்தாள் 
காழிநங்கை 

சங்கிலிநாச்சியார் 
காளியம்மை 

சடைச்சி 
கானார்குழலி 

சடையம்மை 
கிளிமொழி 

சந்தனநங்கை 
கிள்ளை மொழி 

சரிவார் ( மூலி 
குட்டியம்மை 
குஞ்சம்மை 

சிவகாமி 
குணமாலை 

சிற்றிடையம்மை 
குப்பம்மாள் 

சின்னத்தாய் 
குமுதவல்லி 

சின்னம்மை 
குமுதவாயாள் 

சுரும்பார்குழலி 


சூடிக்கொடுத்தாள் 
சூளாமணி 
செஞ்சொல்லம்மை 
செந்தமிழம்மை 
செந்தமிழரசி 
செந்தமிழாள் 
செந்தமிழ்ச்செல்வி 
செந்தாமரை 
செந்தாமரைக்கண்ணி 
செந்தாமரைச்செல்வி 
செந்தில் நாயகி 
செந்தில்வடிவு 
செந்துவர்வாய் 
செம்பியன்மாதேவி 
செம்பொன்மணி 
செம்மனச்செல்வி 
செம்மை 
செம்மொழிச்செல்வி 
செல்லம் 
செல்லத்தரசி 
செல்லத்தாய் 
செல்லத்துரைச்சி 
செல்லம்மாள் 
செல்வக்கோவரசி 
செல்வத்தரசி 
செல்வத்திருமகள் 
செல்வநாயகி 
செல்வப்பேருடையான் 
செல்வி 
செவ்வல்லி 
செழுந்தேன் 
சேயிழை 
சேரன்மாதேவி 
சேல்விழி 
சோழன்மாதேவி 
தங்கத்தாய் 
தங்கம் 
தங்கவடிவு 
தஞ்சைவடிவு 
தடங்கண்ணி 
தணிகைச்செல்வி 


அ 


மக்கட்பெயர் அகரவரிசை 


தணிகைவடிவு 
தணிகைவல்லி 
தண்டமிழரசி 
தண்டமிழ்க்கொடி 
தண்டமிழ் வளர்த்தாள் 
தண்டாமரை 
தமிழம்மை 
தமிழரசி 
தமிழினியாள் 
தமிழ்க்கலை 
தமிழ்க்கிளி 
தமிழ்க்கொடி 
தமிழ்த்தேவி 
தமிழ்ப்பிராட்டி 
தமிழ்ப்பூங்கா 
தமிழ்ப்பொழில் 
தமிழ்நங்கை 
தமிழ்மங்கை 
தமிழ்மணி 
தமிழ்முல்லை 
தமிழ்வடிவு 
தமிழ்வல்லி 
தமிழ் வளர்த்தாள் 
தமிழ்வளர்நங்கை 
தம்பிராட்டி 
தவளத்தாமரை 
தவள முல்லை 
தவளம் 
தளிர்மேனி 
தளிர்வடிவு 
தன்மதிப்பாட்டி 
தாமரைக்கண்ணி 
தா மரைக்கொடி 
தாமரைச்செல்வி 
தாமரைநங்கை 
தாமரைமுகம் 
தாமரையாட்டி 
தாயங்கண்ணியார் 
தாயம்மை 
தாயார் 
தாய்நல்லாள் 


தாழ்குழல் 

தெய்வயானை 
திங்களரசி 

தேமொழி 
திங்களழகி 

தேனினுமினியாள் 
திருக்குழல் நாயகி தேன்பொழில் 
திருச்செல்வி 

தேன்மொழி 
திருத்தகு நல்லாள் தையலம்மை 
திருநங்கை 

தையலரசி 
திருநிலைநாயகி 

தையல் 
திருநிறைசெல்வி தையல்நாயகி 
திருப்பாவை 

நக்கண்ணையார் 
திருமகள் 

நங்கை 
திருமங்கை 

நங்கைநல்லாள் 
திருமடந்தை 

நங்கையரசி 
திருமணி 

நங் கையல்லி 
திருமலர் 

நங்கையார் 
திருமலைமங்கை 

நச்செள்ளையார் 
திருமொழி 

நந்தாமணி 
திருவரங்கநாயகி நப்பசலையார் 
திருவி 

நப்பின்னை 
திருவினங்கை 

நல்லகண்ணி 
திருவினாள் 

நல்லசெல்வி 
திலகவதியார் 

நல்லண்ணி 
தில்லை 

நல்லதங்காள் 
தில்லைச்செல்வி 

நல்லதங்கை 
தில்லைத்தாய் 

நல்லதாய் 
தில்லைநாயகி 

நல்லநங்கை 
தில்லை வடிவு 

நல்லம்மை 
தீங்கரும்பு 

நல்லரசி 
தீங்குயிலம்மை 

நல்லவடிவு 
தீங்குயிற்பாவை 

நல்லவள் 
தீஞ்சொல் 

நல்லழகி 
தீந்தமிழ்த்தேவி நல்லியலாள் 
துடியிடை 

நல்லெழிலி 
துணைமாலை 

நல்லொளி 
துனைமாலையம்மை நறுமலர்க்கண்ணி 
துரைக்கண்ணம்மாள் நற்கண்ணி 
துரைச்சி 

நற்குணநங்கை 
தூமலர் 

நற்செல்வி 
தூவியம்மை 

நற்றவம் 
தெய்வத்தமிழ்வளர்த் நற்றாமரை 

நற்றாமரைக்கண்ணி 


தாள் 


மகளிர் பெயர் 


கூ 


. 


நற்றுணை நாயகி 
நன்மகள் 
நன்மடந்தை 
நன்முல்லை 
நன்மொழி 
நன்னங்கை 
நன்னாகையார் 
நன்னுதலாள் 
நன்னுதலி 
நாண்மலர் 
நாமகள் 
நாமடந்தை 
நாச்சியார் 
நித்திலக்கோவை 
நித்திலம் 
நிரம்பவழகி 
நிலப்பூ ) 
நிலப்பூக் கண்ணி 
நிலமகள் 
நிலமடந்தை 
நிலமணி 
நிலவணி 
நிலவம்மை 
நிலவழகி 
நிலவொளி 
நிலாமணி 
நிலாவணி 
நிலா வழகி 
நீண்மலர் 
நீர்ப்பூ 
நீர்ப்பூக்கண்ணி 
நீலக்கண்ணி 
நீலமலர் 
நீலமலர்க்கண்ணி 
நீலமேனி 
நீலவடிவு 
நீலவல்லி 
நீனெ 

னடுங்கண்ணி 
நுண்ணிடையாள் 
நூற்றொருத்தி 
நெடுங்கண்ணி 


நெல்லை 
நெல்லைச்செல்வி 
நெல்லைநங்கை 
நெல்லைவடிவு 
நேயமணி 
நேரிழை 
பகவதி 
பசுங்கிளி 
பச்சைக்கொடி 
பஞ்சின் மெல்லடி 
படிகநிறத்தாள் 
படி சொற்றவறாள் 
பட்டத்தரசி 
பட்டம்மை 
பணிமொழி 
பணைத்தோளி 
பணைமென்றோளி 
பண்ணேர் மொழி 
பரவையார் 
பவழக்கொடி 
பவழமணி 
பவழவல்லி 
பவழவழகி 
பவழவாய் 
பவழவிதழ் 
பழனிவடிவு 
பன்மலர் 
பாகம்பிரியாள் 
பாடினி 
பாண்டிமாதேவி 
பாப்பம்மை 
பாப்பாள் 
பாமகள் 
பாலினன்மொழியாள் 
பாலொளி 
பால்மணி 
பால்மொழி 
பாவரசி 
பாவை 
பிச்சம்மை 
பிச்சி 


பிச்சிவடிவு 
பிராட்டி 
பிறைக்கண்ணி 
பிறைநுதல் 
பிறைவடிவு 
பீலிவளை 
புகழின் செல்வி 
புகழ்த்துணைச்செல்வி 
புகழ்வடிவு 
புலிக்கொடி 
புலியூர்நங்கை 
புனல்மங்கை 
புனிதவதியார் 
புன்னைநறுங்குல் 
பூங்கண்ணி 
பூங்கா 
பூங்காவரசி 
பூங்காவனம் 
பூங்கிளி 
பூங்குழலி 
பூங்குழல் நாயகி 
பூங்கொடி 
பூங்கொடி நல்லாள் 
பூங்கொம்பனையாள் 
பூங்கொம்பு 
பூங்கோதை 
பூஞ்சோலை 
பூமகள் 
பூம்பாவை 
பூம்புனல் 
பூம்பொழில் 
பூவரசு 
பூவல்லி 
பூவழகி 
பூவிருந்தவல்லி 
பெண்கொடி 
பெண்ணரசி 
பெண்ணியலாள் 
பெண்ணினல்லாள் 
பெண்பெருமாள் 
பெரிய நாயகி 


க 0 


மக்கட்பெயர் அகரவரிசை 


பெரியம்மை 
பெருங்கண்ணி 
பெருங்கோத்தேவி 
பெருங்கோப்பெண்டு 
பெருஞ்செல்வி 
பெருநன்மகள் 
பெருந் திருமகள் 
பெருந்திருமங்கை 
பெருந்திருவினாள் 
பெருந்துணையம்மை 
பெருந்துணைவி 
பெருந்தேவி 
பெருமகள் 
பெருமனைக் கிழத்தி 
பேய்ச்சி 
பேரரசி 
பேரழகி 
பேராய்ச்சி 
பைங்கிளி 
பைங்கொடி 
பைந்தமிழரசி 
பைந்தமிழ்ச் செல்வி 
பைந்தொடி 
பொய்கை 
பொய்கைமலர் 
பொலங்குழை 
பொலங்கொடி 
பொலந்தொடி 
பொலம்பூவாடை 
பொறுத்தாள் 
பொறுமை 
பொறை 
பொற்கொடி 
பொற்புடை நங்கை 
பொற்பூங்கொடி 
பொற்பூமங்கை 
பொற்றாமரை 
பொற்றுணை 
பொற்றொடி 
பொன்மணி 
பொன்மயிலம்மை 


பொன்மலைவல்லி 

மணியரசி 
பொன்முடி 

மணியிழை 
பொன்மேனி 

மணிவல்லி 
பொன்வடிவு 

மணிவடிவு 
பொன்வல்லி 

மணிவிளக்கு 
பொன்வளை 

மண்மகள் 
பொன்னணி 

மண்மடந்தை 
பொன்னம்மை 

மதுரமொழி 
பொன்னரசி 

மயிலம்மை 
பொன்னழகி 

மயிலனையாள் 
பொன்னனையாள் மயிலியலாள் 
பொன்னாய்ச்சி 

மயிலைநாயகி 
பொன்னி 

மயிலைவடிவு 
பொன்னின் செல்வி மரகதவல்லி 
பொன்னுத்தாய் மருதம்மை 
பொன்னுலகரசி 

மருதவல்லி 
மங்கம்மாள் 

மலரிவர்கூந்தல் 
மங்கலவல்லி 

மலர்க்கண்ணி 
மங்கை 

மலர்க்குழலி 
மங்கைநல்லாள் 

மலர்க்கை 
மங்கைநாயகி 
மங்கையரசி 

மலர்ச்சோலை 
மங்கையர்க்கரசி 

மலர்த்தடங்கண்ணி 
மடக்கொடி 

மலர்பயில் கூந்தல் 
மடந்தை 

மலர்ப்பாவை 
மடப்பிடி 

மலர்மகள் 
மடமானி 

மலர்மங்கை 
மட்டுவார்குழலி 

மலர்மாலை 
மணமலி 

மலர்முகம் 
மணவழகி 

மலர்விழி 
மணிக்கண்ணு 

மலைமகள் 
மணிக்கிளி 

மலைமடந்தை 
மணிக்கொடி 

மலைமணி 
மணிநகை 

மலையம்மை 
மணிப் பொன்னு 

மலையரசி 
மணிமங்கை 

மலையாட்டி 
மணிமலர் 

மலையாள் 
மணிமாலை 

மலையான்மகள் 
L ணிமிடைபவளம் 

மலைவல்லி 
மணிமேகலை 

மலைவளர்மங்கை 
மணிமொழி 

மல்லம்மாள் 


மலர்சூடி 


மகளிர் பெயர் 


மல்லிகை 
மழையம்மை 
மழையரசி 
மறைச்செல்வி 
மறைத்திருச்செல்வி 
மறைத்திருவி 
மன்றத்தரசி 
மாட்சி நல்லாள் 
மாணிக்கவல்லி 
மாண்பழகி 
மாதரசி 
மாதரி 
மா தவி 
மாதினியார் 
மாதேவி 
மாந்தளிர்மேனி 
மாப்பெருமங்கை 
மாப்பேரரசி 
மாரித்தாய் 
மாரியம்மை 
மாலையம்மை 
மாவரசி 
மானேர்விழி 
மான்விழி 
மின்னம்மை 
மின்னற்கொடி 
மின்னனையாள் 
மின்னொளி 
மீனக்கண்ணி 
மீனக்கொடி 
முத்தமிழரசி 
முத்தமிழ்க்கிழத்தி 
முத்தமிழ்ச்செல்வி 
முத்தமிழ்வல்லி 
முத்தம்மை 
முத்தரசி 
முத்தழகி 
முத்தாலம்மை 


முத்துநகை 
முத்துநாயகி 
முத்துமங்கை 
முத்துமணி 
முந்நகரழகி 
முந்நகரி 
முல்லை 
முல்லைக்கொடி 
முல்லைநகை 
முல்லைநாயகி 
முனியம்மை 
மெய்ந்நங்கை 
மெய்யம்மை 
மையார் தடங்கண்ணி 
மையுண்கண்ணி 
மைவிழி 
மொய்குழலி 
யாழிசைமொழி 
யாழ்பழித்த சொல்லாள் 
யாழ்மென்மொழி 
யாழ்மொழி 
வஞ்சிக்கொடி 
வடிவம்மை 
வடிவரசி 
வடிவழகி 
வடிவு 
வடிவுடைநாயகி 
வடிவுடையம்மை 
வண்டமர் பூங்குழலி 
வண்டார்குழலி 
வண்டுவார்குழலி 
வயிரமணி 
வயிரமுத்து 
வரி வளைக்கை 
வல்லி 
வளமையாள் 
வளர்பிறை 
வள்ளி 


வள்ளிநாயகி 
வள்ளியம்மை 
வள்ளை வடிவு 
வனப்பகையார் 
வாட்கண்ணி 
வார்குழலி 
வாழ்வரசி 
வாழ்வுமங்கை 
வானமலர் 
வான்மணி 
வான் மலர்க் கண்ணி 
வான்மலர்க்குழலி 
வில்லொளி 
விளங்கிழை 
விற்கொடி 
வீரக்கண் 
வெண்டாமரை 
வெண்ணகை 
வெண்ணிலவு 
வெண்ணிலாவழகி 
வெள்ளிக்கலை 
வெள்ளியம்மை 
வெள்ளிவீதியார் 
வெற்றிச்செல்வி 
வேண்மகள் 
வேண்மாள் 
வேயுறு தோளி 
வேய்ங்குழலி 
வேய்த்தோளி 
வேலம்மை 
வேலாத்தாள் 
வேலாயி 
வேலிடங்கண்ணி 
வேலுத்தாய் 
வேற்கண்ணி 
வேனெடுங்கண்ணி 
வையமகள் 
வைவேற்கண்ணி 


உ . ஆடவர் பெயர் 


அங்கப்பன் 
அஞ்சலாந்தையார் 
அஞ்சியார் 
அடியார்க்கு நல்லார் 
அடைக்கலம் 
அட்டியண்ணன் 
அண்ணலங்கோ 
அண்ணல் தங்கோ 
அண்ணாத்துரை 
அண்ணாமலை 
அதங்கோட்டாசான் 
அதியமான் 
அதியவன் 
அந்தணன் 
அந்தணாளன் 
அந்திவண்ணன் 
அந்தோணி 
அப்பர் 
அப்பாத்துரை 
அப்பாவு 
அம்பர்கிழான் 
அம்பலவன் 
அம்பலவாணன் 
அம்மாலைத்தேவன் 
அம்மூவன் 
அம்மையப்பன் 
அரங்கண்ணல் 
அரசப்பன் 
அரசன்கண்ணன் 
அரசாண்டான் 


அருண்மொழி 
அருண்மொழித்தேவள் 
அருமருந்தன் 
அருமைநம்பி 
அருமைமணி 
அருமைநாயகம் 
அருமையுடையான் 
அருமைவந்தான் 
அரும்பெறல்மைந்தன் 
அருளப்பன் 
அருளம்பலம் 
அருளரசு 
அருளாளப்பெருமாள் 
அருளாழி 
அருளுடைநம்பி 
அருளுடையான் 
அருள் தங்கையா 
அருள்நம்பி 
அருள் நாயகம் 
அருள்பொன்னையா 
அருள்வடிவேல் 
அருள்வேல் 
அலைகடற்றுயின்றோன் 
அல்லங்கீரன் 
அவைக்கஞ்சான் 
அழகப்பன் 
அழகம்பெருமாள் 
அழகனம்பி 
அழகன் 
அழகியவம்பலம் 
அழகியவம்பலவாணன் 
அழகியசிற்றம்பலம் 
அழகியசோழன் 
அழகியநம்பி 
அழகியபாண்டியன் 
அழகியமணவாளன் 
அழகியவாணன் 
அழகிரி 
அழகுமணிவேல் 
அழகுரு 


அழகுருநம்பி 
அழகையா 
அறத்திருமகன் 
அறத்திருவன் 
அறப்பெருமாள் 
அறப்பெருமான் 
அறமுரைத்தான் 
அறம்வளர்த்தநம்பி 
அறம்வளர்த்தான் 
அறவாழி 
அறிவண்ணல் 
அறிவப்பன் 
அறிவழகு 
அறிவன் 
அறிவாணன் 
அறிவாளன் 
அறிவியலறிஞன் 
அறிவியலான் 
அறிவு 
அறிவுக்கண் 
அறிவுக்கரசு 
அறிவுச்செல்வன் 
அறிவுடைநம்பி 
அறிவுடையப்பன் 
அறிவுநம்பி 
அறுபத்து மூவர் 
அன்பண்ணல் 
அன்பப்பன் 
அன்பம்பலம் 
அன்பரசு 
அன்பழகன் 
அன்பாளன் 
அன்பிற்கரசு 
அன்பிற்கினியன் 
அன்பு 
அன்புக்கண் 
அன்புடைநம்பி 
அன்புடையான் 
அன்புநம்பி 


அரவணியான் 
அரிசில்கிழார் 
அரியநாயகம் 
அரியபிள்ளை 
அருட்செல்வம் 
அருங்கலைவல்லான் 
அருணந்தி 
அருணந்திசிவம் 


ஆன 


ஆடவர் பெயர் : 


2 


அன்புரு 
அன்புவேல் 
ஆடலரசு 
ஆடிய திருவடி 
ஆட்சிவிரும்பி 
ஆண்டகை 
ஆண்டபெருமாள் 
ஆண்டான் 
ஆண்டியப்பன் 
ஆதிரையான் 
ஆயிரங்கண்ணன் 
ஆராவமுதன் 
ஆலங்காடன் 
ஆலத்தூர்கிழார் 
ஆலமர்செல்வன் 
ஆவத்தியார் 
ஆவுடைநாயகம் 
ஆவுடையப்பன் 
ஆவுடையான் 
ஆவூரழகியார் 
ஆவூர்நம்பி 
ஆழ்வாரப்பன் 
ஆழ்வார் 
ஆளவந்தார் 
ஆள விரும்பி 
ஆளுடைய அரசு 
ஆளுடைய பிள்ளை 
ஆளுடைப்பெருமாள் 
ஆளுடையநம்பி 
ஆறுமுகநம்பி 
ஆறுமுகம் 
ஆறுமுகநயினார் 
ஆனைமுகநம்பி 
ஆனையப்பன் 
இசைச்செல்வன் 
இசைத்தமிழ்வாணன் 
இசைத்தம்பி 
இசைநம்பி 
இசையப்பன் 
இசையரசு 
இசையழகன் 


இசையறிவுநம்பி 
சையாளன் 
இசைவாணன் 

டைக்காடன் 
இம்மென்கீரன் 
இயக்கன் 
இயமானன் 
இயலிசைவாணன் 
இயல்வாணன் 
இயற்கை 
இயற்றமிழ்நம்பி 
இயற்றமிழ் வாணன் 
இருந்தையூர்கொற்றன் 
இரும்பிடர்த்தலையார் 
இருமுடிச்சோழன் 
இருசப்பன் 
இருளப்பன் 
இலக்கணப்பிள்ளை 
இலக்கியப்பிள்ளை 
இலக்குவர் 
இளங்கண்ணன் 
இளங்கீரன் 
இளங்குட்டுவன் 
இளங்கோ 
இளங்கோவேள் 

ளசைவேட்டன் 
இளஞாயிறு 
இளஞ்சாத்தன் 
இளஞ்செழியன் 
இளஞ்சேட் சென்னி 
இளஞ்சேரலாதன் 

ளநாகன் 
ளந்தச்சன் 
இளந்திருமாறன் 
இளந்திரையன் 
இளந்தேவன் 
ளமுருகன் 
ளமைநாயனார் 
இளம்பூதன் 
இளம் பெருமான் 
இளம்பெருவழுதி 


இளம்பேகன் 
இளம்பொன் சாத்தன் 
இளவழகன் 
இளவரசு 
இளையதம்பி 
இளையபெருமாள் 
இளையாழ்வார் 
இளையான்குடிமாறன் 
இறைமகன் 
இறையனார் 
இறையொளி 
இனியன் 

ன்பநாயகம் 
இன்பமகன் 
இன்பம் 
இன்பம் விளைப்பன் 
இன்புடைநம்பி 
இன்றமிழன் 
ஈழத்தரசு 
ஈழமுண்டார் 
உடையப்பன் 
உடையவர் 
உடையார் 
உண்மைநாடி 
உண்ணோக்கி 
உமைபாகன் 
உமையப்பன் 
உமையொருபாகன் 
உய்யக் கொண்டான் 
உய்யவந்தசோழன் 
உய்யவந்தான் 
உலகங்காத்தான் 
உலகப்பன் 
உலகாண்டான் 
உலகிறையர் 
லகுடையார் 


உல 


உலகையா 


உழுதாண்டான் 
உளங்கவரழகன் 
உறந்தையரசு 


மக்கட்பெயர் அகரவரிசை 


உறையூர்நம்பி ஒப்பிலாமணி 

கதிரைவேல் 
ஊருணிநம்பி ஒப்பிலான் 

கதிரொளி 
ஊருணியப்பன் ஒருசொற்பிள்ளை 

கதிர்ச்செல்வன் 
ஊர்காவலப்பெருமான் ஒருசொல் நம்பி 

கபிலர் 
எண்குணத்தான் ஒரூஉத்தமனார் 

கம்பர் 
எண்ணெழுத்தாளன் ஒற்றியூர்நம்பி 

கயத்தூர்கிழார் 
எத்தொண்டார் ஒற்றியூர் முருகன் கரிகாலன் 
எம்பெருமான் ஓடைகிழார் 

கருவூரார் 
எல்லப்பன் கச்சிச்செல்வன் 

கருவூர்நம்பி 
எழுத்தறிபெருமாள் கச்சித்திருமால் 

கருவேலன் 
எழுத்தறியும் பெருமாள் கர்சியப்பன் 

கருவைநாயகம் 
எழுத்தாளனார் 

கச்சிவளநாடன் கலிப்பகையார் 
எழிலுரு கச்சிவீரப்பன் 

கலியப்பெருமாள் 
ழிலுருநம்பி கடவூர்நம்பி 

கலைநாயகம் 
எழிலுருவினன் கடிகைமுத்து 

கலைவாணன் 
எறிபத்தர் கடிகையார் 

கலையறிஞன் 
ஏமாரான் கடையத்தார் 

கலையறிநம்பி 
ஏழிசைநம்பி கணக்காயன் 

கல்லாடர் 
ஏழிசைவல்லான் கணம்புல்லன் 

கழறிற்றறிவார் 
ஏழுமலை கணவாளன் 

கழுக்குன்றவாணன் 
ஏழுலகாண்டான் கணிமேதாவி 

கழுக்குன்றன் 
ஏழ்மலையான் 

கழைமுத்தன் 
ஐயடிகள் காடவர்கோன் கணியன் பூங்குன் றன் 

களங்கொண்டான் 
ஐந்தவித்தான் 

களத்தில் வென்றான் 
ஐயநம்பி கண்ணகனார் 

களத்துவென்றார் 
ஐயந் தவிர்த்தபெருமான் கண்ணங்கொற்றன் 

களப்பாளன் 
ஐயப்பன் கண்ணத்தனார் 

களப்பாடி 
ஐயம்பிள்ளை கண்ணபிரான் 

களமுடையார் 
ஐயம்பெருமாள் கண்ணப்பன் 

கறுப்பன் 
ஐயனாரிதனார் 

கண்ணம்பாணனார் கறுப்பண்ணன் 
ஐயனார் கண்ணன் 

கறுப்பையா 
ஐயாக்கண்ணு 

கண்ணன் கூத்தன் கற்றடங்கி 
ஐயாக்குட்டி கண்ணன் சேந்தனார் 

கன்னியப்பன் 
ஐயாத்துரை கண்ணாயிரம் 

கன்னையா 
ஐயாப்பிள்ளை கண்ணாளன் 

காஞ்சிக்கொற்றன் 
ஐயாற்றப்பன் கண்ணியன் 

காஞ்சிவாணன் 
ஒட்டக்கூத்தன் 

கண்ணிற்கருமணி காடவர்கோன் 
ஒப்பிலப்பன் 

கண்ணுடையப்பன் காடுவெட்டி 
ஒப்பிலழகன் 

கண்ணுடை வள்ளல் காத்தபெருமாள் 
ஒப்பிலறிவன் கண்மணி 

காத்தான் 
ஒப்பிலழவன் கதிரவன் 

காய்சினவழுதி 


கணிமேதை 


கண்டியர் 


ஆடவர் பெயர் 


கரு 


காராளன் 
காரிகிழார் 
காரிக்கண்ணனார் 
கார்மேகம் 
கார்வண்ணன் 
காவிரிநாடன் 
காவிரிவளநாடன் 
காளத்தியப்பன் 
காளமேகம் 
காளிமுத்து 
காழிகாவலப்பெருமாள் 
காழிகாவலன் 
காழியப்பன் 
காழிவேந்தன் 
கிள்ளிமங்கலம் 
கிள்ளிவளவன் 
கீரங்கீரனார் 
குடநாடன் 
குடமுனிவன் 
குடவாயிற்கீரனார் 
குட்டித்தம்பி 
குட்டுவன்கீரனார் 
குமட்டூர்க்கண்ணன் 
குமணன் 
குமர நாயகம் 
குமரன் 
குயக்கொண்டான் 
குருகாவூர் நம்பி 
குருகூர் நம்பி 
குருகையர்கோன் 
குலச்சிறை 
குலோத்துங்கன் 
குழந்தைவேலன் 
குழைக்காதன் 
குறளமுது 
குறுங்குடி மருதன் 
குறுமுனி 
குறுவழுதி 
குற்றம்பொறுத்தான் 
குற்றாலம் 
குன்றத்தூரான் 


குன்றத்தூர்கிழார் 
கூடற்கோமான் 
கூத்தநயினார் 
கூத்தரசு 
கூத்தன் 
கூரத்தாழ்வார் 
கூர்வடிவேல் 
கூர்வேல் 
கேளப்பன் 
கேள்விவல்லான் 
கொடுமூர்வேணாடன் 
கொல்லியர்கோன் 
கொல்லிவளவன் 
கொள்ளம் பக்கனார் 
கொறுக்கையர் 
கொற்கைவேலன் 
கொற்கைத்துறைவன் 
கொற்கைப்பாண்டியன் 
கொற்கைமாறன் 
கொற்றனார் 
கொன்றையர் 
கோச்சடையன் 
கோச்செங்கட்சோழன் 
கோச்செங்கணாடன் 
கோச்செங்கணான் 
கோட்புலிநம்பி 
கோப்பெருஞ்சோழன் 
கோ மன் 
கோமான் 
கோவலன் 
கோவனார் 
கோவைச்செல்வன் 
கோவைநம்பி 
கோனேரியப்பன் 
சங்கப்புலவன் 
சடையப்பன் 
சடையன் 
சப்பாணி 
சவரிப்பெருமாள் 
சவரிமுத்து 
சவரியப்பன் 


சளுக்கியமல்லன் 
சாத்தப்பன் 
சாத்தனார் 
சால்வாடி 
சிவகாமியாண்டார் 
சிவகுமரன் 
சிவக்கொழுந்து 
சிவசங்கு 
சிவதாணு 
சிவநேயன் 
சிவபிரான் 
சிவப்புதல்வன் 
சிவபெருமான் 
சிவமகன் 
சிவமணி 
சிவமலை 
சிவமுதல் 
சிவமுருகன் 
சிவவழகன் 
சிவவொளி 
சிவனணைந்த பெருமாள் 
சிவன் 
சிறுத்தொண்டன் 
சிறுமேதாவி 
சிற்றம்பலம் 
சிற்றம்பலவன் 
சின்னக்கண்ணு 
சின்னக்குட்டி 
சின்னண்ணன் 
சின்னணைஞ்சான் 
சின்னத்துரை 
சின்னப்பா 
சின்னையா 
சின்னையன் 
சீர் திருத்தி 
சீர்தூக்கி 
சுடர்க்கொழுந்து 
சுடர்மணி 
சுடலைமுத்து 
சுட லையாண்டி 
சுவடியப்பன் 


கசு 


மக்கட்பெயர் அகரவரிசை 


சூளாமணி 


செங்கட்சோழன் 
செங்கண்ணன் 
செங்கழுநீர் நம்பி 
செங்கழுநீர்ப்பிள்ளை 

யார் 
செங்குன்றூர்கிழார் 
செங்கோடையான் 
செங்கோட்டுவேலன் 
செங்கோலான் 
செங்கோல் நம்பி 
செஞ்சடையப்பன் 
செந்தமிழரசு 
செந்தமிழ்நம்பி 
செந்தாமரைக்கண்ணன் 
செந்தியப்பன் 
செந்திலப்பன் 
செந்திலா றுமுகம் 
செந்தில் நாயகம் 
செந்தில் முத்தையன் 
செந்தில்வேல் 
செந்நாப்புலவன் 
செந்நெறிநம்பி 
செம்மனச்செல்வன் 
செம்பியர்கோன் 
செம்பியன் 
செம்புலச்செல்வன் 
செம்பொன்னம்பி 
செம்மனம் 
செம்மேனி 
செம்மேனியன் 
செம்மை கொண்டார் 
செம்மைக்காரர் 
செம்மையப்பன் 
செம்மையன் 
செருத்துணைநம்பி 
செல்லத்தம்பி 
செல்லத்துரை 
செல்லப்பிள்ளை 
செல்லப்பெருமாள் 
செல்லையா 


செல்வத்தம்பி 
செல்வக்கோ 
செல்வத்துரை 
செல்வநாயகம் 
செல்வரங்கம் 
செல்வன் 
செல்விபங்கன் 
செல்விமணாளன் 
செவிச்செல்வம் 
செவ்வண்ணன் 
செவ்வந்திவண்ணன் 
செவ்வேள் 
செவ்வைச்சூடுவார் 
செழியன் 
சேக்கிழார் 
சேந்தனார் 
சேந்தன் 
சேந்தன்கீரனார் 
சேந்தன் கொற்றனார் 
சேந்தையர்காவலன் 
சேயூர் முருகன் 
சேரமான் 
சேரமான்எந்தை 
சேரமான் பெருமாள் 
சேரலிரும்பொறை 
சேர்வைகாரர் 
சேவற்கொடியோன் 
சொக்கநாயகன் 
சொக்கப்பநாவலர் 
சொல்விளம்பி 
சொல்லழகன் 
சொல்லியற்புலவன் 
சொல்லின் செல்வன் 
சொற்கோ 
சோலைநம்பி 
சோலையழகன் 
சோலையப்பன் 
சோழகர் 
சோழபாண்டியன் 
ஞாயிறு 
ஞாலம் 


தங்கத்துரை 
தங்கபாண்டியன் 
தங்கப்பன் 
தங்கமுத்து 
தங்கம் 
தங்கவேல் 
தங்கையா 
தஞ்சைவாணன் 
தணிகைநம்பி 
தணிகைமணி 
தணிகைமலை 
தணிகைமுருகன் 
தணிகையா 
தணிகைவேல் 
தண்டமிழ்நம்பி 
தண்டமிழ்வாணன் 
தண்ணளி 
தமிழப்பன் 
தமிழரசு 
தமிழறியும் பெருமான் 
தமிழ்க்கூத்தன் 
தமிழ்ச்செல்வம் 
தமிழ்நம்பி 
தமிழ்ப்புரவலன் 
தமிழ்ப்பெருமாள் 
தமிழ்வாணன் 
தம்பித்துரை 
தம்பியப்பன் 
தம்பிரான் 
தம்பிரான் தோழன் 
தம்பையா 
தம்மண்ணன் 
தளவாய் 
தன்மதிப்பாளன் 
தாணுமாலையன் 
தாண்டவன் 
தாமரைக்கண்ணன் 
தாயங்கண்ணனார் 
தாயப்பன் 
தாயினுமினியான் 
தாயுமானவர் 


ஆடவர் பெயர் 


தான்றோன்றி 
திங்கட்கொழுந்து 
திங்களப்பன் 
திண்ணன் 
திப்புத்தோளார் 
திம்மப்பன் 
திம்மன் 
திருக்கச்சி நம்பி 
திருக்காட்டியார் 
திருக்காளத்தி 
திருக்குறிப்புத் 

தாண்டன் 
திருக்கூடல் நம்பி 
திருக்கைவேல் 
திருச்சிற்றம்பலம் 
திருச்செல்வன் 
திருநாவுக்கரசு 
திருப்பதி 
திருப்பாணாழ்வார் 
திருப் பூவாட்சியார் 
திருமகன் 
திருமங்கை நம்பி 
திருமங்கையாழ்வார் 
திருமலை 
திருமலைக்கொழுந்து 
திருமலை நம்பி 
திருமலை முருகன் 
திருமலையப்பன் 
திருமழிசையாழ்வார் 
திருமாலடியவன் 
திருமால் 
திருமாறன் 
திருமுகம் 
திருமுருகன் 
திருமூலம் 
திருமூலர் 
திருமேனி 
திருமேனியழகன் 
திருவடி 
திருவரங்கச்செல்வன் 
திருவரங்கம் 


திருவருள் 
திருவளரப்பன் 
திருவளர் நம்பி 
திருவள்ளுவர் 
திருவன் 
திருவாய்மொழி 
திருவிளங்கம் 
திருவுடையான் 
திருவுரு 
திருவேங்கடம் 
தில்லைச்செல்வன் 
தில்லைத்தாண்டவர் 
தில்லைநம்பி 
தில்லைநாயகம் 
தில்லையண்ணன் 
தில்லையம்பலம் 
தில்லையழகன் 
தில்லைவாணன் 
தீந்தமிழ்ச்செல்வன் 
தீந்தமிழ்நம்பி 
தீயாடியப்பன் 
தீராதவினை தீர்த்தாள் 
தீவண்ணன் 
தும்பிசேர்கீரனார் 
தும்பிமோசிகீரன் 
துரைக்கண்ணன் 
துரைப்பாண்டியன் 
துரையப்பன் 
துரைவேல் 
துறவாண்டார் 
துறையூர் நம்பி 
தூக்கிய திருவடி 
தூயமணி 
தெய்வநாயகம் 
தென்பாண்டியன் 
தன்மலையான் 
தென்முகன் 
தன்வேந்தன் 
தன்றமிழ்வாணன் 
தன்றல்வாணன் 
தென்னரசு 


தன்னவன் 
தேந்தமிழ்நம்பி 
தேர்வண்மலையன் 
தேவநாயகம் 
தேவநேயன் 
தேவமணி 
தேவாரமணி 
தேவாரம் 
தையல்பாகம் 
தொண்டரடிநம்பி 
தொண்டரடிப்பொடி 
யாழ்வார் 
தாண்டைமான் 
தாண்டையரசு 
தால்கபிலர் 
தால்காப்பியர் 
தால்பேராசான் 
தோணியப்பன் 
தோலாமொழி 
தோன்றல் 
தோன்றாத்துணைவன் 
நக்கண்ணையார் 
நக்கீரன் 
நங்கைமணாளன் 
நச்சன் 
நச்சினார்க்கினியன் 
நச்சுவார்க்கினியன் 
நஞ்சப்பன் 
நட்டனார் 
நட்புடையான் 
நத்தத்தன் 
நப்பண்ணனார் 
நப்பாலத்தன் 
நப்பாலையார் 
நப்பூதனார் 
நம்பி 
நம்பிகுட்டுவனார் 
நம்பியருள் 
நம்பியாரூரன் 
நம்பியார் 
நம்பிள்ளை 


கஅ 


மக்கட்பெயர் அகரவரிசை 


நம்மாழ்வார் 
நயனுடையான் 
நல்லகண் 
நலங்கிள்ளி 
நலஞ்சேட்சென்னி 
நலம் நாடி 
நலம் விரும்பி 
நலம்விழைவோன் 
நல்லகுற்றாலம் 
நல்லச்சன் 
நல்லச்சுதனார் 
நல்லண்ணன் 
நல்லதம்பி 
நல்லநம்பி 
நல்லநாயகம் 
நல்லந்தையார் 
நல்லந்துவனார் 
நல்லபிள்ளை 
நல்லபெருமான் 
நல்லப்பன் 
நல்லமுத்து 
நல்லவையார் 
நல்லழகனார் 
நல்லறிவுடையான் 
நல்லாசிரியன் 
நல்லாண்மை 
நல்லாதனார் 
நல்லாப்பிள்ளை 
நல்லாவூர்நம்பி 
நல்லாளன் 
நல்லான் 
நல்லியக்கோடன் 
நல்லியலாளன் 
நல்லிறையனார் 
நல்லூரன் 
நல்லூர்ப்பெருவழுதி 
நல்லையன் 
நல்லையா 
நல்லொளியார் 
நல்வழுதியார் 
நல்விளக்கனார் 


நல்வேட்டனார் 
நல்வேலன் 
நள்ளி 
நற்குணம் 
நற்கொற்றன் 
நற்சாத்தன் 
நற்சேந்தனார் 
நற்றங்கொற்றனார் 
நற்றமிழரசு 
நற்றமிழ்நம்பி 
நற்றாமனார் 
நன்குடையான் 
நன் மகனார் 
நன்மூலனார் 
நன்மையாளன் 
நன்னாகையார் 
நன்னி துளம்பன் 
நன்னூலன் 
நாகப்பன் 
நாகமாணிக்கம் 
நாணன் 
நாகமணி 
நாகமுத்து 
நாகரிகன் 
நாகன் 
நாகன்றேவனார் 
நாகைநம்பி 
நாங்கூர்ச்சோழன் 
நாச்சிமுத்து 
நாச்சியப்பன் 
நாடாள்வான் 
நாடிமுத்து 
நாட்டரசன் 
நாட்டுத்துரை 
நாமலார் 
நாவரசு 
நாவலன் 
நாவுக்கரசு 
நாவேந்தன் 
நான்முகன் 
நிலங்கடந்தான் 


நிலந்தரு திருவன் 
நிலவழகன் 
நிலவழகு 
நிலவேந்தன் 
நிலவளநம்பி 
நிலாமணி 
நிரம்பவழகியன் 
நீடுவாழரசு 
நீடுவாழ்செல்வன் 
நீடுவாழ்நம்பி 
நீடூர் நம்பி 
நீலக்கடல் 
நீலநக்கன் 
நீலமிடறு 
நீலமிடற்றோன் 
நீர்நாடன் 
நீற்றணியப்பன் 
நுண்பொருள் 
நெடியோன் 
நெடுங்காட்சியன் 
நெடுங்கிள்ளி 
நெடுங்கீரன் 
நெடுங்கோ 
நெடுங்கோட்டனார் 
நெடுஞ்சடையன் 
நெடுஞ்செழியன் 
நெடுஞ்சேரலாதன் 
நெடுந்தத்தன் 
நெடுந்திருமாறன் 
நெடுமால் 
நெடுவாண்டார் 
நெடுவெண்ணில வினார் 
நெடுமாறன் 
நெடும்பல்லியத்தனார் 
நெய்யாடியப்பன் 
நெல்லைநாயகம் 
நெல்லையப்பன் 
நெறிகாட்டப்பன் 
நெறிமேற்செல்வான் 
நெறியன் 
நெறியுடைநம்பி 


ஆடவர் பெயர் 


நெறியாண்டார் 
நெறிவழுவான் 
நெற்குன்றவாணன் 
நேரியர்கோன் 
நேர்மையன் 
நூற்செல்வன் 
நூற்றொருவன் 


நூனச்சன் 


பகழிக்கூத்தர் 
பச்சைமணி 
பச்சையப்பன் 
படிக்காசு 
படைத்தலையார் 
படைத்தலைவன் 
படையெழுச்சியார் 
படைவலவன் 
படைவலாளன் 
பட்டினத்தார் 
பணிபூண்டார் 
பண்டாரச்சிவன் 
பண்டாரம் 
பயன்மரநம்பி 
பரணர் 
பரிதிப்பெருமாள் 
பரிதிமாற்கலைஞன் 
பரிதியப்பன் 
பரிமேலழகன் 
பரிவுடைநம்பி 
பல்லவராயன் 
பவழமலை 
பழமரத்தப்பன் 
பழமலைநம்பி 
பழமலையான் 
பழனி 
பழனித்துரை 
பழனிமுத்து 
பழனியப்பன் 
பழனியாண்டவன் 
பழனியாண்டி 
பழனிவேல் 
பள்ளிகொண்டான் 


பனம்பாரன் 
பனிமலை 
பனியப்பன் 
பன்னிருகைப்பெருமாள் 
பன்னிருகைவேலன் 
பாணாழ்வார் 
பாண்டித்துரை 
பாண்டிப்பெருமாள் 
பாண்டியன் 
பாண்டியன்மாறன் 

வழுதி 
பாலங்கொற்றன் 
பாலத்தனார் 
பாலாசிரியன் 
பாரி 
பாலையா 
பால் துரை 
பால்வண்ணம் 
பாவாணர் 
பா வேந்தன் 
பிசிராந்தையார் 
பில்லப்பன் 
பிழைபொறுத்தான் 
பிள்ளைப்பாண்டியன் 
பிள்ளைப்பெருமாள் 
பிள்ளையாண்டான் 
பிறவாநெறியார் 
பிறவிப்பெருமாள் 
பிறழா நாவன் 
பிறைசூடி 
பிறைசூடிப்பெருமாள் 
புகழனார் 
புகழும் பெருமாள் 
புகழேந்தி 
புகழ்ச்சோழன் 
புகழ்த் துணை நம்பி 
புகழ்நன் 
புட்டண்ணன் 
புத்தூர் நம்பி 
புரவலன் 
புலிக்குட்டி 


புலிக்கொடியோன் 
புலியூர்நம்பி 
புல்லங்கீரன் 
புன்னைக்காடன் 
பூங்கண்ணன் 
பூங்குன்றன் 
பூசலார் 
பூஞ்சோலை 
பூதஞ்சேந்தன் 
பூந்தேரப்பன் 
பூந்தேரழகன் 
பூந்தேர் நம்பி 
பூம்பொழில் நம்பி 
பூவண்ணன் 
பூவழகு 
பூவாட்சியார் 
பூவேந்தன் 
பெரியண்ணன் 
பெரியதம்பி 
பெரிய நம்பி 
பெரியநாயகம் 
பெரியப்பன் 
பெரியாழ்வார் 
பெருங்கடுங்கோ 
பெருங்கண்ணன் 
பெருங்கீரன் 
பெருங்கேள் வியன் 
பெருஞ்சாத்தன் 
பெருஞ்சித்திரன் 
பெருஞ்சோற்றுதியன் 
பெருநற்கிள்ளி 
பெருநாகன் 
பெருந்தகை 
பெருந்தலைச்சாத்தன் 
பெருந்திருவளவன் 
பெருந்தேவனார் 
பெருமகன் 
பெருமருதனார் 
பெருமருதிளநாகன் 
பெருமாள் 
பெருமிழலைநம்பி 


20 


மக்கட்பெயர் அகரவரிசை 


மணிவிளக்கன் 
மணிவேல் 
மண்கொண்டான் 
மதியழகன் 
மதிவாணன் 
மதுரைக்கீரன் 
மதுரைக்கூத்தன் 
மயிலப்பன் 
மயிலாண்டார் 


மயிலேறு 


பெரும்பதுமனார் பொன்னம்பலம் 
பெரும்பாக்கன் 

பொன்னழகு 
பெருவழுதி 

பொன்னன் 
பெருவளத்தான் 

பொன்னாகன் 
பெருவாயின் முள்ளி பொன்னாட்டு நம்பி 
பெற்றண்ணன் 

பொன்னாண்டான் 
பேகன் 

பொன்னாரம்பூண்டார் 
பேய்ச்சிமுத்து 

பொன்னாற்றுப்புரவலன் 
பேயாழ்வார் 

பொன்னித்துறைவன் 
பேரம்பலம் 

பொன்னி நாடன் 
பேரருளாளன் 

பொன்னிமன்னன் 
பேராளன் 

பொன்னுக்கண் 
பேரின்பம் 

பொன்னுத்துரை 
பேரூர் நம்பி 

பொன்னுலகம் 
பேரெயின்மூறுவலார் பொன்னுலகாளி 
பேரையன் 

பொன்னுடைநம்பி 
பேரையூரான் 

பொன்னெயிற்கோன் 
பேறு 

பொன்னையா 
பொத்தப்பிச்சோழன் போற்றியப்பன் 
பொபாத்தியார் 

மகிழ்நன் 
பொய்கையாழ்வார் மங்கைபங்கன் 
பொய்சொல்லா 

மங்கைபாகன் 
மெய்யன் 

மணக்கால் நம்பி 
பொய்யாமொழி மணக்குடவர் 
பொய்யில்புலவர் 

மணக்குடையர் 
பொருநன் 

மணவழகன் 
பொருநைத்துறைவன் மணவழகு 
பொழியக்கோன் 

மணவழகுநம்பி 
பொழிலழகன் 

மணவாளநம்பி 
பொழில் நம்பி 

மணவாளன் 
பொறிவென்றான் மணவைக்கூத்தன் 
பொறைபொறுத்தார் 

மணாளன் 
பொறையன் 

மணிக்கடல் 
பொறையாளன் மணித்தம்பி 
பொற்கைமாறன் 

மணிமன்றம் 
பொற்கைவேல் 

மணிமிடற்றன் 
பொன் பூண்டார் மணிமுத்து 
பொன்மணி 

மணிமொழி 
பொன்மலை 

மணியரசு 
பொன் வேல் 

மணியன் 
பொன்னப்பன் 

மணிவண்ணன் 


மயிலேறும் பெருமாள் 
மயிலைநாயகம் 
மழைவண்ணன் 
மருங்கூர்நம்பி 
மருணீக்கியார் 
மருதங்கிழார் 
மருதநம்பி 
மருதநாயகம் 
மருதப்பன் 
மருதமுத்து 
மருதவாணன் 
மருதனிளநாகன் 
மருதூர்நம்பி 
மருதையா 
மலரவன் 
மலரோன் 
மலர்மிசையோன் 
மலர்மேலழகன் 
மலையப்பன் 
மலையப்பொருப்பன் 
மலையமான் 
மலையரசு 
மலையனார் 
மலையன் 
மலையாண்டி 
மலைவேள் 
மல்லிகொண்டார் 
மல்லையா 
மழவராயன் 
மழவன் 
மழைவளவன் 


ஆடவர் பெயர் 


உன் 


மள்ளனாகன் 
மள்ளனார் 
மறைக்கடல் 
மறைக்காடன் 
மறைக்கிழவன் 
மறைக்கோ 
மறைச்செல்வன் 
மறைத்திருநம்பி 
மறைமணி 
மறைமலை 
மறைமாணிக்கம் 
மறைமுதல் 
மறைமொழிநம்பி 
மறையறிவு 
மறையன் 
மனத்துணை நம்பி 
மனத்துணையப்பன் 
மன்பதைக்கன்பன் 


மன்றம் 


மன்றத்தப்பன் 
மன்றவாணன் 
மன்றாடியப்பன் 
மன்றாடியார் 
மன்றுளாடி 
மன்னப்பன் 
மன்னலங்கருதி 
மன்னவமுனியன் 
மன்னன் 
மன்னார் 
மன்னையார் 
மானேந்தியப்பன் 
மாங்குடி மருதன் 
மாசாத்தன் 
மாசிலாமணி 
மாணிக்கம் 
மாணிக்கவேல் 
மாண்பு 
மாதேவன் 
மாதொருபாகன் 
மாமணக்காரர் 
மாமூலன் 


மாயக்கூத்தன் 
மாயவழகன் 
மாயாண்டி 
மாரிமுத்து 
மாரியப்பன் 
மாலைமாறன் 
மாலையப்பன் 
மாவலான் 
மாவலிவாணன் 
மாவளத்தான் 
மாறனார் 
மாறன் நம்பி 
மாறன் பொறையனார் 
மாறன் வழுதி 
மானங்காத்தான் 
மீனக்கொடியோன் 
மீனவன் 
மீன் கொடியோன் 
முக்கண்ணன் 
முடக்கொற்றன் 
முடத்தாமக்கண்ணியார் 
முடிகொண்டான் 
முடிநாகராயர் 
முதுகண்ணன் 
முதுகூத்தன் 
முதுகூற்றன் 
முதுசாத்தனார் 
முதுவழுதி 
முத்தணைந்தபெருமாள் 
முத்தப்பன் 
முத்தமிழரசு 
முத்தமிழப்பன் 
முத்தமிழ்ட்பிரான் 
முத்தம் பெருமாள் 
முத்தழகு 
முத்திருளப்பன் 
முத்துக்கடல் 
முத்துக்கண் 
முத்துக்குமரன் 
முத்துத்தம்பி 
முத்து நல்லப்பன் 


முத்துமணி 
முத்துமாணிக்கம் 
முத்துவீரப்பன் 
முத்துவீரன் 
முத்துவேல் 
முத்தையா 
முப்பேர்நாதனார் 
முருகப்பன் 
முருகவேள் 
முருகன் 
முருகுமலை 
முருகையா 
முல்லைப்பூச்சாத்தனார் 
முல்லைவாயிலான் 
முனியப்பன் 
முனியாண்டி 
முனிவேல் 
முனையரையர் 
முனையாடுவார் 
முனைப்பாடி நம்பி 
முன்றுறையரையன் 
முன்னியூர்வழுதி 
முன்னேற்றம் 
மூக்கையா 
மூதெயினனார் 
மூலனார் 
மூவாதியார் 
மெய்கண்டான் 
மெய்நச்சன் 
மெய்நம்பி 
மெய்ப்பெருமாள் 
மெய்ப்பொருள் 
மெய்யப்பன் 
மெய்யுடையான் 
மெய்வேலன் 
மென்னப்பன் 
மோசிகீரன் 
மோசிகொற்றன் 
யாப்பணியாளன் 
யாழிதத்தன் 
யாழ்ப்பாணர் 


மக்கட்பெயர் அகரவரிசை 


வஞ்சிக்கோமான் 
வஞ்சிவேந்தன் 
வடபழனி 
வடபழனிவேல் 
வடமலை 
வடமலைக்கொழுந்து 
வடமலைப்பெருமாள் 
வடமலையப்பன் 
வடமவண்ணக்கன் 
வடிவழகியநம்பி 
வடிவுடைநம்பி 
வடிவேல் 
வடுகப்பன் 
வண்ணமுத்து 
வண்ணைச்செல்வன் 
வயலூர்நம்பி 
வயவன் 
வயிரக்கண் 
வயிரமுத்து 
வயிரவேல் 
வல்லத்தரசு 
வல்லவன் 
வல்லவராயன் 
வல்லாண்டார் 
வல்லாளன் 
வல்லிடியார் 
வல்லிபுரம் 
வல்வாயப்பன் 
வழித் துணையப்பன் 
வழுதி 
வளவர்கோன் 
வளவன் பாண்டியன் 
வள்ளிநாயகம் 
வள்ளிபங்கன் 
வள்ளிமணாளன் 
வள்ளியப்பன் 
வள்ளுவர் 


வன்றொண்டன் 
வாண்டையார் 
வாலறிவன் 
வாயிலார் 
வாழவந்தான் 
வாழ்வாளன் 
வாழ்வுடைநம்பி 
வாழ்வுடையப்பன் 
வானமா மலை 
வான வரம்பன் 
வானிளவரசு 
விண்ணத்தனார் 
விண்மணி 
விரிஞ்சைமுருகன் 
விருதுளார் 
வில்லகவிரலினார் 
வில்லவன் 
வில்லாண்மை 
வில்லிபுத்தூரன் 
வில்லியன் 
விளம்பிநாதன் 
விழுத்தண்டினார் 
விறன் மிண்டன் 
விற்கொடியோன் 
விற்கையாளி 
வினை தீர்த்தான் 
வீரப்பன் 
வீரையன் 
வீரபாண்டியன் 
வெங்கண்ணனார் 
வெண்கொற்றன் 
வெண்ணாகன் 
வெண்ணாவலன் 
வெண்ணில வினார் 
வெண்ணெயப்பன் 
வெண்ணெய்ச்சடை 
யான் 


வெண்மணியன் 
வெண்பூதியார் 
வெள்ளத்தனார் 
வெளிமான் 
வெளியனார் 
வெள்ளிமலை 
வெள்ளாடியனார் 
வெள்ளைக்கண் 
வெள்ளையப்பன் 
வெள்ளைக்குடிநாகனார் 
வெற்பன் 
வெற்றிகொண்டான் 
வெற்றிநம்பி 
வெற்றிவேல் 
வெற்றிமாலை 
வென்றிமாலை 
வேங்கடத்தான் 
வேங்கடநம்பி 
வேங்கடமலைப்பெரு 
வேங்கடம் [ மாள் 
வேங்கை வளநாட்டான் 
வேட்டங்கண்ணன் 
வேப்பந்தாரோன் 
வேயீன்றமுத்தன் 
வேலணி 
வேலப்பன் 
வேலன் 
வேலுப்பாண்டியன் 
வேலையா 
வேல் 
வேல்நம்பி 
வேல் நாயகம் 
வேல்முருகன் 
வேளுடையார் 
வைகுந்தப்பெருமாள் 
வையைக்கிழான் 
வையைத் துறைவன் 


மகளிர் பிறமொழிப் பெயர்களும் நேரான 

தமிழ்ப் பெயர்களும் 


அம்பிகை - அம்மை 
அம்புஜாட்சி - தாமரைக்கண்ணி 
( அம்புஜம் - தாமரை , அட்சம் - 
கண் ) 
இரத்தினம் - செம்மணி 
இராசாத்தி - அரசி 
ஈசுவரி - இறைவி - செல்வி 
காலம் - தாமரை 
கமலாசனி அலர்மேல் மங்கை 
கலியாணி மங்கலவல்லி , 

மணவாட்டி . 
கனகபூஷணம் 

பொன்னணி 
கனகாம்புஜம் - பொற்றாமரை 
காந்திமதி - ஒளிநிலா 
கோகிலம் 
கோமளம் - இளமை , அழகு 
சங்கரி - உமை , இறைவி . 
சந்திரமதி - மதிமுகம் 
சரசுவதி - கலைமகள், நாமகள் 
சரோஜனி - தாமரை நங்கை 

( சரோசம் - தா மரை ) 
சலசாட்சி - தாமரைக்கண்ணி 
( சலசம் - தாமரை ) 


சுந்தரி - அழகி 
ஜெயம் - வெற்றி , வேல் , 
ஞானம் - அறிவு 
தருமாம்பாள் - அறவல்லி , 

அறம்வளர்த்தாள். 
தனலக்ஷ்மி - செல்வத்திருமகள் 
திரிபுரசுந்தரி - முந்நகரழகி 
தினகரசுந்தரி - கதிரழகி 
நீலாயதாட்சி - நீலக்கண்ணி 
பகவதி - இறைவி 
பங்கஜம் - தாமரை 
பத்மாட்சி - தாமரைக்கண்ணி 

( பத்மம் தாமரை ) 
பத்மாவதி - பூமகள் 
பரிபூரணி - நிறைசெல்வி 
பருவதபுத்திரி - மலைமகள் 
பார்வதி - மலைமகள் . உமை 
புஷ்பாவதி - மலர்முகம் 
மகாலக்ஷ்மி - பெருந்தருமகள் 
மீனாட்சி - மீனக்கண்ணி 
லக்ஷ்மி - திருமகள் 
லோகாம்பாள் உலகம்மை 
விருத்தாம்பாள் - பெரிய நாயகி 


குயில் 


ஆடவர் பிறமொழிப் பெயர்களும் நேரான 

தமிழ்ப் பெயர்களும் 


அருணகிரி - அண்ணாமலை 
அர்த்தநாரீசுரன் - மங்கைபங் 

கன் , உமையொருபாகன் . 
ஆதித்தன் - பகலோன் , பரிதி . 
ஆனந்தம் - இன்பம் 
இராசராசன் - மன்னர்மன்னன் 
ஏகாம்பரன் - சிவபெருமான் 
கணபதி - பிள்ளையார் 


கணேசன் பிள்ளையார் , தும்பி 

முகன் , ஆனைமுகன் . 
கந்தசாமி முருகன் . 
கமலநாதன் நான்முகன் 
கருணாகரன் 

அருளாளன் 
கருணைப்பிரகாசம் அருளொளி 
கலியாணசுந்தரன் மணவழகன் 

பொன்னம்பலம் 


கனகசபை - 


மக்கட் பெயர் அகரவரிசை 


கிருஷ்ணன் கண்ணன் 

ஞானசம்பந்தம் - அறிவுக் 
குஞ்சிதபாதம் - தூக்கிய திருவடி கொழுந்து , அறிவுரு . 
கைலாசம் - சிவனுலகு 

ஞானப்பிரகாசம் - அறிவொளி 
கோதண்டபாணி - விற்கையன் , தட்சிணாமூர்த்தி - தென்முகன் 
விற்கையாளி. 

தண்டபாணி - முருகன் , 
சக்கரபாணி - திருமால் 

திருமால் 
சங்கரலிங்கம் - சிவமுதல் 

தருமேசுவரன் - அறவாணன், 
சங்கரன் - சிவன் , நன்மையன் . அறம்வளர்த்தான் . 
சச்சிதானந்தம் - உண்மையறி திரவியம் - செல்வம் 
வின்பம் 

நடராசன் - கூத்தரசன் , 

அம்பலவாணன் . 
சண்முகம் - ஆறுமுகம் 

நந்தகுமரன் - திருமால் 
சதானந்தன் நான முகன் 
சத்தியமூர்த்தி - மெய்யுரு 

நவநீதகிருஷ்ணன் - திருமால் 
சந்திரசேகரன் - திங்களணி 

நவமணி - ஒன்பான்மணி 

நீலகண்டன் - நஞ்சுமிடற்றன் , 
மூடியினன் , மதிசூடி . 

மைக்கழுத்தன் . 
சந்தோஷநா தன் - மகிழ்நன் 

நாராயணன் - திருமால் 
சபாநாதன் - அம்பலவாணன் 

பசுபதி - சிவன் 
சபாபதி - மன்றவாணன் 

பஞ்சாட்சரம் - ஐந்தெழுத்து 
சரவணபவன் - முருகன் 

பத்மநாபன் - திருமால் 
ஜகந்நாதன் - திருமால் 

பரஞ்சோதி - பேரொளி 
ஜனார்த்தனம் - திருமால் செல்வன் , 

பாலசுந்தரம் - இளவழகு 
மன்பதைக்கன்பன் 

பாலசுப்ரமணியம் - இளமுருகு 
சாரங்கபாணி - திருமால் 

பாலகிருஷ்ணன் - இளங் 
சாஸ்திரி - கலைஞன் 

கண்ணன் . 
சிங்காரம் - ஒப்பனை , அழகு 

பாஸ்கரன் - பகலோன் , 

பகலோன் , பரிதி . 
சிதம்பரம் - தில்லை 

மகாதேவன் 

மாதேவன் , 
சிவலிங்கம் - சிவமுதல் 

பெருந்தேவன் . 
சிவானந்தம் - சிவனருள் 

மாணிக்கவாசகன் - மணிமொழி 
சிற்சபை - சிற்றம்பலம் 

மோகனசுந்தரம் - நச்சினார்க் 
சுந்தரமூர்த்தி - அழகுரு 

கழகன் 
சுப்பிரமணியன் - முருகன் 

விருத்தாசலம் - பழமலை 
சூரியன் - ஞாயிறு , பரிதி . 

வேணுகோபால் - கண்ணன் , 
சூரியமூர்த்தி - ஞாயிற் 

வேய்ங்குழலன் . 
றுருவினன் 

வேதாசலம் - மறைமலை 
சோணாசலம் - அண்ணாமலை 

வேதாரணியம் - மறைக்காடு 
சோமசுந்தரம் - மதியழகு 

வைகுண்டம் - திருமா லுலகு 


க . பா . கழக வெளியீடு : 


இல்லப்பெயர் அகரவரிசை 


இல்லப்பெயர்களைத் 
தமிழில் அமைக்கத் துணை புரிவது 


* 


க . செந்தமிழ்ப்பெயர் வரிசை 
உ . பிறமொழிப்பெயர் வரிசை 


கிடைக்குமிடம் : 


திருநெல்வேலி , தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிமிடெட் , 
சென்னை .1 

மதுரை -1 திருநெல்வேலி-6 
கோயமுத்தூர் -1 கும்பகோணம் திருச்சி -2 
பதிவு செய்தது ) 

1976 


முதற்பதிப்பு : பங்குனி தி . ஆ . ககஎக 
இரண்டாம் பதிப்பு : மார்கழி தி . ஆ . கககக 
மூன்றாம் பதிப்பு : மார்கழி தி . ஆ . உ 00 சு 


முன்னுரை 


அகர 


‘ பவன் மண்டல் முதலியன இனியேனும் தமிழகத்தில் 
பயி.லாவண்யாம் அவன் சென்று முழங்கிடுவீர் ! - பாரதிதாசன் 

தமிழ் நாட்டில் இல்லங்கட்கு இடப்பெற்றிருக்கிற 
பெயர்களை யெல்லாம் ஒருவாறு தொகுத்து இதன்கண் 
வரிசையில் அச்சிட்டிருக்கின்றோம் . அவையெல்லாம் தமிழிலக் 
கியங்களில் இல்லாத பிறமொழிப் பெயர்களாகவே 

இருக் 
கின்றன . அப் பெயர்களும் பெரும்பான்மை ஆங்கிலத்திலேயே 
பொறிக்கப்பெற்றிருக்கின்றன . சென்னை முழுவதும் சுற்றியதில் 
அப்பர் நிலையம் , முருகனருள் , சிவனகம் கடலகம் , திருவருளகம் , 
திருவரங்கம் என்ற ஐந்தாறு தமிழ்ப் பெயர்களே காணப் 
படுகின்றன . 

அகம் , அரங்கம் , இடம் , இல்லம் , குடில் , நிலையம் , மனை , 
மாடம் , வீடு , மாளிகை . காட்சி . முகம் , அடி , தோட்டம் , பூங்கா ,, 
என்னுந் தூயதமிழ்ச் சொற்களி நக்க ஆஸ்ரமம் , ஆலயா , கிருகம் , 
சாதன் , தாமம் , நிகேதனம், நிவாஸ் , பவன் , பவனம் , பாக் , 
மந்திர் , மந்திரம் , வாஸ் , விஹார் , விலாஸ் , விலாஸம் , வில்லா , 
ரங்கம் , காட்டேஜ் . லாட்ஜ் . ஹவுஸ் , ஹோம் , மேன்ஷன் , வியூ . 
கார்டன்ஸ் . பார்க் என்ற பிறமொழிச் சொற்களை ஈற்றிற் 
கொண்ட இல்லப் பெயர்களே யாண்டுங் காணப்பெறுகின்றன . 

தமிழ் மக்கள் தமிழுணர்ச்சியற் றிருந்தமையால் அவர்களின் 
பெயர்களும் , சில ஊர்ப் பெயர்களும் , திருக்கோயில்களில் 
இறைவன் இறைவியர் பெயர்களும் பிறமொழியில் மொழி 
பெயர்க்கப்பெற்று வழங்கலாயின . 

ஆனால் , தமிழுணர்ச்சி பெருகிவரும் இந்நாளில் இனிமேலும் 
அப் பிறமொழிப் பெயர்களையே அமைப்பின் தமிழ் மக்கள் 
உலகவர் முன் எள்ளி நகைக்கப்படுவர் என்பது திண்ணம் . 

எனவே , இனித் தங்கள் குழந்தைகட்குத் தூய தமிழ்ப் 
பெயர்களை வைப்பதோடு தங்கள் இல்லங்கட்குத் தூய தமிழ்ப் 
பெயர்களை அடைக்குமாறும் , இதுவரை இல்லங்கட்குப் பெய 
அமைக்காதவர்கள் உடனே இந்நூற்பட்டியிலிருந்து தங்கட்கு . 
விருப்பமான ஒரு தூயதமிழ்ப் பெயரை எழுதி வழங்குமாறும் 
வேண்டுகின்றோம் . 

தமிழ்ப் பாதுகாப்புக் கழகத்தர் , 


தமிழர் இல்லங்கட்கு 

வைத்து வழங்குதற்கேற்ற 
செந்தமிழ்ப் பெயர் வரிசை 


நம்யையும் 


என்ற 


( இதனடியிற் கண்ட செந்தமிழ்ப்பெயர்கள் காணற் 
கும் கருசற்பம் ஓதற்டம் எவ்வளவு இனிமையாயிருக் 
கின்றன ! மேலும் , அவை பழந்தமிழர் வரலாற்றையும் 
நாகரிகத்தையும் விளக்கி 

அவ் டர் நில 
யெய்தி வாழத் தூண்டுகின்றன அல்லவா ? இங்ஙன 
மிக்க ஐகோ ! இதுகாறும் பிறமொழிப்பித்தக் 
கொண்டு கண்கெட்டும் காத்தழிந்தும் வாயடைத்தும் 
வாழ்ந்தோமே என எண்ணும் போது நெஞ்சு துடிக் 
கின்ற த ! எனவே . 

கீழ்க் காணும் செந்தமிழ்ப் 
பெயர்களைத் தனியாகவோ 

அல்லது 

அப்பர் 
பயரோடு இணைத்திருப்பது போல் வீட்டுக்குரிய 
சொற்களை அவற் 3 ரு டு இணைத்தோ இல்லப் பெயர்களை 

அமைத்துக்கொளவது நலமாகும் . ) 
அகத்திணை 

அப்பர் மனை 
அஞ்சல் அப்பர் மாடம் 

அருமை 
அடியார்க்கு நல்லார் அப்பர் மாளிகை அருவிக்காட்சி 

அபயர் வீடு 
அடைக்கலம் அமதி 

அருளுரு 
அணிகலம் அம்பலம் 

அழகு 
அணியன் 

அழகு மலை 
அண்ணல் அம்மை 

அற நெறி 
அண்ணாமலை அம்ல மயப்பர் 

அறம் வளர் 
அந்தண்மை அரசு 

அறவன் 
அப்பர் அகம் அரண்மனை 

அறிவகம் 
அப்பர் அரங்கம் அருங்கலம் 

அறிவு 
அப்பர் இல்லம் அருட்சுடர் 

அனிச்சம் 
அப்பர் குடில் அருட்பா 

அன்பகம் 
அப்பர் நிலையம் 

அருண் மொழி 


அருமணி 


அடியேன் 


அருளகம் 


அய மானை 


அன்பழகு 


2 , 


ல்லப் பெயர் அகர வரிசை 


ஏரி 


அன்பு இடைமருது 

எழிலகம் 
அன்புமுடி இணையிலி 

எழிலி 
அன்பே கடவுள் யற்கை எழில் 
அன்பே சிவம் 

யற்றமிழ் 
அன்னை இல்லறம் 

ஏரிக்கரை 
ஆக்கம் 

ஏரிமுகம் 
ஆடலரசு 

இளஞ்செழியன் ஏலாதி 
ஆடுதுறை 

ள முருகு 

ஏழுலகு 
ஆட்சி கொண்டார் இள ரசு 

ஐங்குறு நூறு 
ஆணிப்பொன் இளவழகு 

ஐந்தருவி 
ஆண்டகை 

ள *பனில் ஐந்திணை 
ஆடவர் 

களயபிள்ளையார் ஐயாறு 
ஆண்டாள் 

றையடி 

ஒண்சுடர் 
ஆரமுது இ ையனார் 

ஒண்ட மிழ் 
ஆலங்காடு 

றவனடி ஒப்பனை 
ஆலந்துறை இனிமை 

ஒப்பிலான் 
ஆலமர் கடவுள் இனியன் 

ஒப்புரவு 
ஆலமர் செல்வன் இன்பம் 

ஒரு சொல் 
ஆவடு துறை இன்பத் தமிழ் ஒளி 

ஓவியம் 
ஆழ்வார் இன்னிசை 

ஔவை 
ஆளு டையடிகள் இன்னிலை 

கடவுளருள் 
ஆளுடைய நம்பி 

கடலகம் 
ஆளுடையபிள்ளை 

உண்மை விளக்கம்கடல் முகம் 
ஆளுடையரசு உமையாள் 

கடற்கரை 
ஆள் வினை உயர்ச்சி 

கடற்காட்சி 
ஆ முகம் 

உயிர்க்குயிர் கண்ணகி 
ஆற்றங்கரை 

கண்ணன் 
ஆற்றுப்படை உள் கொளி 

கண்ணாளன் 
ஆற்று முகம் ஊருணி 

கண்ணுதல் 
ஆனைக்கா எங்கோள் 

கண்ணோட்டம் 
ஆனை முகன் எம் பெருமாள் கண்மணி 
இசையமுது 

எம் பெருமான் கதிரவன் 
இசையரசு எம்மான் 

கதிரைமலை 


இன்னமது 


உடைமை 


உவகை 


. 


3 


செந்தமிழ்ப்பெயர் வரிசை 


குண கடல் 
குமணன் 

பாரி 
குயில் 


கதிரைவேல் 
கதிர் முகம் 
கப்பல் 
கபபர் 
கயற்கண்ணி 
கரந்தை 
கரும்பு 
கருவை 
கலித்தொகை 
கலைக் கிழத்தி 
கலைச்செல்வி 
கலைமடந்தை 


குழகன் 


குழந்தைவேல் 


சவ தரை 


கக் பழத் 


கல்வி நிலையம் 


குறவஞ்சி 
குறளகம் 


கழகம் 


கொன்றை 
கோடிகா 
கோடை 

கோட்டம் 
குலச்சிறை கோத்தும்பி 
குவளைக்கண்ணி கோபுரம் 

கோமதி 
குழநதை 

கோமான் 

கோயில் 
கு ழக்காதன் 

கோலக்கா 
கு 

கோவலன் 
குளக்காட்சி 

sே N > வ 
குள முகம் 

கோழம்பம் 
கோரிலி 

சந்தனம் 
குறள் குடில் 

சாரல் 
சால்பு 

சித்தியார் 
குறுந்தொகை சிந்தாமணி 

சிராப்பளளி 
குறைவிலா நிறை சிலப்பதிகாரம் 
குன்றம் 

சிலம்பு 
கூடம் 

சிவசரு 
கூடல் 

சிவக்கொழுந்து 
கூவம் 

சிவஞானம் 

சிவபுரம் 
கேடிலி 

சிவபெ : மான் 
கேணி 
கேண்மை 

சிவமலை 
கந்நிலை 

சிவ முதல் 
கொடிக்கவி 

சிவம் 

சிவனகம் 
கொடை 
கொற்கை சிவனடியான் 


குறிச்சி 
குறிஞ்சி 


கழுக்குன்றம் 
களிற்றியானை 
கற்கண்டு 
கற்குடி 
கற்பகம் 
கற்பு 
கன்னல் 
காஞ்சி 
காட்சி 
காட்டுப்பள்ளி 
காந்தள் 
காவிரி 
கிழக் தமுகம் 
கிளி 
கிளிக்கண்ணி 


குரானி 


கூவல் 


சிவப் பேறு 


50 க 


குட , கம் 


கொடுமுடி 


குடந்தை 
குடமூக்கு 
குடிசை 


சிவனடி 


4 


இல்லப்பெயர் அகரவரிசை 


சேயிழை 


சீரமை 


சூடாமணி 
சூளாமணி 


திருச்சி 


ஞாலம் 


சிவனருள் செழியன் 

தாயுமானவர் 
சிறு குடில் செழுஞ்சுடர் 

தாய் 
சிறுபாண் 

செழும் பொழில் தாளம் 
சிறுவீடு சேக்கிழார் 

தா 

ளாண்மை 
சிற்றம்பலம் 

திங்கள் 
சீராளன் சேர மான் 

திண்ணனார் 
சீர்காழி சேரன் 

திண்ணை 
சொக்கன் 

திராவிடம் 
சீறியாழ் சொற்கோ 

திருக்கண் 
சுரங்கம் 

திரு க்காட்சி 
சுவடி சோழன் 

ருக்களிற்றுப்படி 
சோற்றுத்துறை திருக்குறள் 

ஞாயிறு 
சங்குட்டுவன் 

திருச்செல்வி 
செங்கோட்டியாழ் தஞ்சை 

திருத்தணி 
செங்கோல் தணிகை 

திருத்தளி 
செங்கோன்மை தண்டமிழ் தி . நகரி 
செந்தமிழ் 

ண்டளி 

திரு நா 
செந்தா கரை தண்ணந்துறை தி ம நீறு 
செந்தில் தாளி 

திருப்பனந்தாள் 
செப்பறை தமிழகம் 

திருப்பணி 
செம்பியன் தமிழின்பம் 

திருப்பதி 
செம்பொருள் தமிழ்க் குடில் திருப்பாற்கடல் 
செம்பொன்பள்ளி தமிழ்ச் சாலை 

திருப்புகழ் 
செம்மனம் 

தமிழ்ப் பண்ணை திருமகள் 
செம்மேனி 

தமிழ்ப் பொழில் திருமடந்தை 
செம்மை 

தமிழ்மணி திருமடல் 
செல்வம் 

தமிழ்மறை திருமணி 
செல்வரங்கம் தலைமை 

திருமலை 
செல்வி தவமணி 

திருமறை 
செவ்வழி தாமரை 

திருமாமணி 
செவ்வாய் 

தாமரைச் செல்வி திருமால் 
செவ்வி தாமரையினாள் 

திரு முறை 
செவ்வேன் தாழம்பூ 

திருமுன் 


தி 


செந்தமிழ்ப்பெயர் வரிசை 


தேரடி 


திருமேனி 
திருமொழி 
திருவடி 
திருவமுது 
திருவம்பலம் 
திருவரங்கம் 
திருவருட்பயன் 
திருவருட்பா 
திருவருள் 
திருவளர் 
திருவள்ளுவர் 
திருவாசகம் 
திருவாய் மொழி 
திருவிடம் 
திருவிளக்கு 
திருவுரு 
திருவுறை 
திருவேங்கடம் 
தில்லை 
தில்லையம்பலம் 
தீஞ்சாறு 
தீஞ்சுனை 
தீந்தமிழ் 
தீயதிலான் 
தீம்புனல் 
துறக்கம் 
துறைமுகம் 


தேனாறு 


தனீ 


தென் முகம் 

நல்லம் 
தென் றமிழ் நல்லறம் 
தென்றல் 

நல்லாசிரியன் 
தென்னரங்கம் நல்லாப்பிள்ளை 
தேமாங்கனி 

தல்லிசை 
தேம்பாவணி நல்வழி 

தல்வினை 
தேவமணி நள்ளாறு 
தேவர் 

நறுந்தொகை 
தேவர் குறள் 

நறுமணம் 
தேவாரம் 

நற்றமிழ் 
தனடை 

நற்றவம் 
தேனருவி 

நற்றிணை 
தனார் பொழில் நற்றணை 

நனிபள்ளி 

நன்மை 
தேன்றமிழ் நன்றடையான் 
தையல்பாகம் 

நன்னிலம் 
தாண்டன் 

நன்னெறி 
தொண்டு 

நாமகள் 
தொல்காப்பியம் நாயகம் , 
தொல்புகழ் 

நாயனார் 
தொன்மை 

நாலடியார் 
தோட்டம் 

நாலாயிரம் 

நாவரசு 
நங்கை 

நாவாய் 
நக்கீரன் 

நான் மணி 
நச்சினார்க்கினியன் நான்முகன் 
நம்பி 

நித்திலக் கோவை 
தம் பெருமாள் 

நிலமடந்தை 
நம்மாழ்வார் நிலவொளி 
நல்லகம் 

நில 

லா 
நல்லசிவன் 

நிலா மணி 
நல்லந்துவனார் நிலாமுற்றம் 


தோப்பு 


தூ ஒளி 


தெப்பம் 
தெய்வ நூல் 
தெய்வப்புலவர் 
தெய்வயானை 
தெற்கு முகம் 
தென்குமரி 


இல்லப்பெயர் அகரவரிசை 


நின்றையூர் 


பழனிவேல் 
பள்ளி 
பனிமலை 
பனுவல் 
பன்னிருகை 
பாகம்பிரியாள் 
பாடினி 
பாணன் 
பாண்டியர் 


பாரி 


பாலத்தடி 
பாலாறு 


பால் 


பாவை 


நீலமலை 
நெஞ்சுவிடு தூது 
நெடுநல்வாடை 
நெய்தல் 
நெய்த்தானம் 
நெல்லை 
நெல்வாயில் 
நெல்வேலி 
நேரிசை 
நோன்பு 
பகலவன் 
பகவன் 
பகழிக்கூத்தர் 
பசுமை 
பசும்பொன் 
பச்சை 
பட்டினப்பாலை 
பட்டினம் 
பண் பகம் 
பத்துப்பாட்டு 
பயன் மரம் 
பரங்குன்றம் 
பரவை 
பரிசில் 
பரிபாடல் 
பரிமேலழகர் 
பலாத்தோப்பு 
பல்லக்கு 
பவழம் 
பழமலை 
பழமுதிர் சோலை 
பழமொழி 
பழனி 


பிச்சி 
பிள்ளையார் 
பிறைசூடி 
பீடுடையாள் 
புகலிடம் 
புகழேந்தி 
புகழ்த்துணை 
புகழ்மாலை 
புதுமை 
புண்ணியம் 
புலவரகம் 
புறத்திணை 
புனிதவதி 
புன்னகை 
பூங்கா 
பூங்கா முகம் 
பூங்காவனம் 
பூங்குடி 
பூங்குழல் 
பூங்கொடி 


பூஞ்சோலை 
பூந்தமிழ் 
பூந்துணர் 
பூந்துருத்தி 
பூந்தோட்டம் : 
பூமகள் 
பூம்பாவை 
பூம்புகார் 
பூம் பொழில் 
பூவணம் 
பெட்டகம் 
பெண்ணாகடம் 
பெண்ணை 
பெம்மான் 
பெரிய தம்பி 
பெரிய நாயகி 
பெருக்கம் 
பெருநாவலர் 
பெருந்தகை 
பெருந் தேவி 
பெருமான் 
பெரும் பாண் 
பேரம்பலம். 
பேரருள் 
பேரியாழ் 
பேரின்பம் 
பேரெயில் 
பேறு 
பைங்கிளி 
பைஞ்சீலி 
பைந்தமிழ் 
பைம் பொழில் 
பைம் பொன் 


- 


பொதிகை 


செந்தமிழ்ப்பெயர் வரிசை 


முதல்வர் 
முதுகுன்றம் 
முதுமாழி 
முத்தமிழ் 
முத்தரங்கம் 
முத்து 
முத்துச் சிவன் 
முத்துச்சிவிகை 
முத்துமாலை 
முத்துவேல் 
முத்தொள்ளாயிரத 
முந்நீர் 
முப்பால் 
மும்மை 
முரசொலி 
முருகவேள் 
முருகனகம் 
முருசனடி 
முருகனருள் 
முருகு 


ள்ளாயிரம் 


பொய்யாமொழி மண்டபம் 
பொருநை 

மணியரசு 
பொழில் 

மயிலகம் 
பொறுமை 

மயிலாடுதுறை 
பொறை 

மயிலூதி 
பொற்றாளம் 

மயிலை 
பொற்ருெடி 

மரச்செறிவு 
பொன் 

மருகல் 
பொன் மலை 

மருதம் 
பொன்னம்பலம் மருந்து 
பொன்னரங்கம் மலர்ச்சி 
பொன்னி 

மடக்காட்சி 
மகிழ்நன் 

மலைபடுகடாம் 
பயடி 

பாடி 
மகிழ்ச்சி 

மல்லிகை 
மங்கலம் 

மழபாடி 
மங்கலக்குடி மறைக்காடு 
மங்கைபங்கன் 

மறைமலை 
மங்கைபாகன் யறை மொழி 
மங்கையர்க்கரசி மன்னார்குடி 
மடந்தை 

மாசிலாமணி 
மணக்குடவர் 

மாணடி 
மணஞ்சேரி 

மாணிக்கம் 
பணம் 

மாதாசி 
மண வழகு 

மாதினியார் 
மணவாளன் 

மா நிலம் 
மணிக் கொடி மாந்தோப்பு 
மணிமங்கலம் 

மாரிவாயில் 
மணி மலர் 

மாளிகை 
பணிமன்றம் 

மி டைனல் 
மணிமாலை 

மின் னொளி 
மணிமிடை பவளம் 
மணிமேகலை 

முக்கடி 
மணிமொழி 

முக்கூடல் 


மகிழடி 


முல்லை 


முல்டைக்கொடி 
முழவு 
முனிவர் 
மூலன் 
மூதுரை 
மூவருலா 
மூவேந்தர் 
மெய்கண்டான் 
மெய்ப்பொருள் 
மெய்ம்மை 
மெய்யறம் 
மெய்யறிவு 
மேற்கு முகம் 


முகில் 


8 


இல்லப்பெயர் அகரவரிசை 


யாப்பு 
யாழ் 
வகுத்தான் 
வடக்கு முகம் 
வடபழனி 
வடபெண்ணை 
வட மலை 
வடவேங்கடம் 
வடிவழகி 
வடிவு 


வடிவேல் 


வணக்கம் 
வண்டமிழ் 
வண்டு 
வண்ணக்கிளி 
வண்மை 
வயலகம் 
வயிர மணி 
வயிரம் 
வயிரவேல் 
வலஞ்சுழி 
வலிவலம் 
வழிகாட்டி 
வழுதி 
வளம் 


வளர்மனை 

விற் கொடி 
வளிவளம் 

வீணை 
வளையாபதி வீழிமிழலை 
வள்ளலார் 

வெட்சி 
வள்ளல் 

வெண்காடு 
வள்ளி 

வெண்ணிலா 
வள்ளுவர் 

வெண்ணெய் 
வனப்பு 

வெண் பிறை 
வா 63 ) கயடி 

வெல்க 
வாடாவிளக்கு 

வெள்ளி 
வாணிகம் 

வெள்ளிமலை 
வாயுறைவாழ்த்து வெறுக்கை 
வாய்மை 

வறபன் 
வாலறிவன் வெற்றி 
வாழ்க்கை வெற்றிவேல் 
வாழவரசி வென்றிமாலை 
வாழ்வு 

வேங்கடம் 
வானகம் 

வேட்களம் 
வானவில் 

வேந்தன் 
வானூர்தி 

வேம்பு 

வேய்ங்குழல் 
விடி வெள்ளி 

வேல் 
விண்ணகம் வேளாண்மை 
வியனுலகு 

வைகல் 
வியாழன் 

வைகறை 
விழுப்பம் 
விளக்கு 

வையகம் 


விசும்பு 


வளவன் 


வைகை 


வளர் பிறை 


செந்தமிழ் வாழ்க ! 


தமிழ்நாட்டு இல்லங்கட்கு 
வைக்கப் பெற்றுள்ள 


பிறமொழிப் பெயர் வரிசை 


அவை 


( இதனடியிற் கண்ட சொற்கள் தமிழ்ப் பெயர்களாக 
இல்லை . ஆங்கில முதலிய பிற மொழிப் பெயர்களாக இருக் 
கின்றன . மேலும் , 

நூற்றுக்கத் தொண்ணும் 
றொன்பது விழுக்காடு ஆங்கில வரிவடிவில் எழுதப்பெற்றிருக் 
கின்றன . இது முறையா ? தகுமா ? என எண்ண வேண்டிய 
காலம் வந்து விட்டது . இப்போது தமிழ் மொழி முதலிடம் 
பெற்று ஆட்சிமொழியாய்த் திகழ்கின்றது . ஆங்கிலமும் 
படிப் படியாய் மறையும் நிலை எய்துகின்றது . எனவே , அப் 
பிறமொழிப் பெயர்களைத் தமிழ்ப் பெயர்களாக இன்றே 
மாற்றத் தமிழ் எழுத்துக்களால் அமைத்தல் நன்றென எடுத் 
துரைத்தலும் வேண்டுமா ? ] 
அகஸ்தியர் ஆஸ்ரமம் ஆனந்த ஆஸ்ரம் எதிராஜ் நிகேதனம் 
அட்லெயிட் 

ஆகத்த சா தன் எதிராஜ் பவனம் 
அத்தியாலயா 

ஆனந்த நிலையம் எவா கரீன் 
அத்ரியா 

ஆனந்த வனம் எவர் ஜாய் 
அம்மாடி ஹவுஸ் ஆனந்த லாட்ஜ் ஒயிட் ஹவு 
அயோதயா 

ஆனந்தவிலாஸ் கசூரினா 
அரபிந்தகோஷ் 

கண பதி லாட்ஜ் 
அர்த்தநாரி 

கணேஷ் மந்தர் 
அஜந்தா 

கதீட்ரல் ஹவுஸ் 
அக்ஷய மந்திரம் 

இணடோ பிரபா கந்தபவன் 
ஆஞ்சநேய விலாஸ் இந்தியா ஹவுஸ் கமலவிலாஸ் 
ஆரிய ஸ்தான் 

ஈஸ்வர் பாக் கமலாலயம் 
ரோக்கிய வில்லா ஈஸ்வர் ஹவுஸ் கலியாண விலாஸ் 
ஆர்க்காட் ஹவுஸ் உட்கோட் 

கல்பத்ருமம் 
ஆர்க்கே ஹவுஸ் 

உட்லேண்ட்ஸ் கல்யாண் 
ர்யபவனம் 

கல்யாண் ரங்கம் 


ஸ் 


ஆஸ்டன் 
ஆஸ் ேமம் 
ஆஜ்மீர் 


உஷா 


10 


இல்லப்பெயர் அகரவரிசை 


காரிலி 


சரோஜா 


| 


கற்பகம் 

கேசவ பாக் சந்திர பவனம் 
கனகதாரர் கேனன்பரி 

சந்திர பாக் 
கனக விலாஸ் 

கோகர் ஜன் சந்திரிகா 
கஜலட்சுமி விலாஸ் கோகில விலாஸ் சபா மதி 
காட் செண்ட் கோகினூர் 

சபாபதி நிலையம் 
காதம்பரி கோகுலம் 

சம்பத் நிலையம் 
காந்தி 

கோ குல விலாஸ் சம்பந்த விலாசம்: 
காந்திபவன் கோ சலா 

சர சீஜா 
காமீஸ்வரன் கோசிகன் 

சர ஜியா 
காய தரி சோபால 

சரசுவதி 

கிருஷ்ண விலாஸ் கார்டென்ஸ் 
கிங்ஸ்லீ 

கோபால் பாக் சரசுவதி திவாஸ் 
கிரசென்ட் வில்லா கோபி நாத விலாஸ் சரசுவதி விலாஸம் 
கிரி சோனியா கோமள நிவாஸ் சரவண பவள் 
கிரிஜா விலாஸ் 

கோமள விலாஸ் 
கிரீனவுட் 

கோல்ட்ஸ் டோன் சன் செட் 
கிருபா விலாஸ் கோவத்தான் 

சன் பீம் 
கிருஷ்ண பவன் கோவிந்த கிருஹம் சன் வியூ 

விஹார் கோவிந்த விலாஸ்சாந்தி நிகேதன் 
கிரேஸ் காட்டேஜ் க்ருஷ்ண பவன் சாம்பசிவம் 
குசு நிலையம் 

க்ஷ்ண சங்கன் சாய்வில்லா 
கானந்த நிலையம் க்ஷ்ண ராஜ் சாரண்டோ 
குட்டிராம் 

க்ரிஷ்ண விலலா சாரதி 
குமார சாதனம் க் ஷ்ணா 

சாவித்திரி விலாஸ் 
குமார பவனம் 

சகு தலா சித்சலா 
குரு கிரஹம் சங்கர விலா ஸ் சித்தாசிரியன் 
குரு கிருபை சங்காாலயம் 

சித்ர கீதம் 
குரு பவனம் 

சடகோப நிலையம் சித்ர கூடம் 
குரு விஜயம் சடகோபமந்த்ரம் சியாமளா 
தெங்க விலாஸ் சதாசிவ நிஃபயம் சில்வர் டேல் 
செஸ்விக் ஹஸ் சத்திய ஆலயா 

சிவகங்கா ஹவுஸ் 
கெயித்னஸ் ஹால் சத்திய பவன் சிவகாமி விலாஸ் 
கென்சிங்டன் சத்திய ஹவுஸ் சிவகாமு விலாஸ் 
கேசரி குட்டிராம் சந்தான விலாஸ் சிவடேல் 


1 


பிறமொழிப் பெயர் வரிசை 


சீ வியூ 


சுதர்சனம் 


பய்ல் ஹவுஸ் 


சிவ மந்திர் டாங்க் வியூ 

நீலா 
தா 

டிரினிட்டி ஹவுஸ் நேத்ரவ தி 
சீதா விலாஸ் டில்குஷ் 

பகீரதன் 
டீன் வில்லா பக்த மந்திர் 
சுகுண விலாஸ் 

டெம் பிள் கார்டன்ஸ் பக்தரங்கம் 

டொஸ் ஹவுஸ் பக்தி விலாஸ் 
சுத மா டெல்ஃபி 

பங்கஜ விலாஸ் 
சுந்தரகம் டேர் ஹவுஸ் 

பஞ்சநதம் 
சுந்தர சேனா 

தண்டி விலாஸ் பத்ம விலாஸ் 
சுந்தர நிலையம் 

தர்ம சாதன் பத்மாயொ 
சுந்தரபவன் தர்ம விலாஸ் 

பத்மினி 
சுந்தரவிலாஸ் தர்மா 

பத்ரிகா: ஸ்ரமம் 
சுபோ தயா 

தபோவனம் 
சுப்ரமண்ய விலாஸ் தனலட்சுமி 

பம்பல் லாட ஜ் 
தன்வந்தரி 

பர் மா காட்டேஜ் 
சுவதந்திரியா தாண்டவ பாக் 

பழனி பவன் 
சுவர்ண நிலையம் தாண்டவஹவுஸ் ஃபவுல்ட்டன் 
சுவர்ணபுரி 

தி நட் ஷெல் பாகீரதி விலாஸ் 
சுவர்ணா 

தி . முபூஸஸ்ஹால் பாக்கிய விலாஸ் 
சுவர்ணா பாக் தி ஜெம் 

பாம் குரோவ் 
சுவஸ்திகா துவாரகா 

பார்க் வியூ 
சுவாமி நாதவிலாஸ் துளசி நிவாஸ் 

ஃபார்ம் ஹவுஸ் 
செங்குந்தர் துளசி விலாஸ் 

பார்வதி நிவாஸ் 
மேன்ஷன் தேவகி நிலையம் பால விலாஸ் 
செந்தி விலாஸ் தேவதத் தா பீக்கன் ஃபீல்ட் 
செல்காட் தேவி விலாஸ் 

பீஸ்காட்டேஜ் 
சேது பவன் 

நடராஜ விலாஸ் புவனேஸ்வரி 
சேவா சா தன் நடன விலாஸ் 

புளூ 
சௌந்தர்ய மஹால் நர்மதா 

புஷ்பவனம் 
சௌந்தர்ய விலாஸ் நாராயண மந்த்ரம் புஜங்க விலாஸ் 
சௗபாக்கியம் நாராயண விலாஸ் 

பூமா 
ஞான மந்திர் திகுஞ்ச மந்திர் பெட்ஃபோர்டு 
ஞான விலா ஸ் நியூ ப்ளேஸ் ஹவுஸ் 
டவர் பிளாக் நீல வில்லா 

ஃபெயர் லின்ச் 


பெல்ஸ் 


இல்லப்பெயர் அகரவரிசை 


முரளி 


மேனா 


மோஹனா 


ஃபெயர் வியூ 

மீனாட்சி பவன் ராதா நிவாஸ் 
பேங்களூர் விலாஸ் - மீனாட்சி விலாஸ் ராமசந்திர நிலையம் 
பொன் விலா ஸம் மீனாம்பிகா ராம நிவாஸ் 
பொன்னு விலாஸ் முக்தர கார்டன்ஸ் ராம பவனம் 
ப்ருந்தாவனம் முத்துக்குமார் ராமரத்னம் 
கார்டன்ஸ் 

"ராயலட்சுமி விலாஸ் 
ப்ருந்தாவன் 

முராரி வாஸ் ராம விலாஸ் 
ப்ரான் சன்பாக் முருகன் வில்லா 

ராமாஸ்மம் 
ப்ரிட்ஜ் ஹவுஸ் 

மூர்த்தி விலாஸ் ராமானுஜ நிலையம் 
ப்ரேமாலயா 

ராமேஸ்வர வில்லா 
ப்ரேமா 

மோஹன விலாஸ்ராம் கார் 
ப்ளவர் குரோவ் 

ராம் நிவாஸ் 
மகா கணபதி யசோதா 

ராமமோ ஹன் 
விலாஸ் யோகசமாஜம் 

ராம் ராம் 
மகாதேவ விலாஸ் யோகபவன் ராய் வில்லா 
மகா லட்சுமி 

ரங்க நாத நிவாஸ் ராஜ் மஹால் 
பவனம் சங்க பவன் 

ராஜ க்ருஹம் 
மங்கள பவன் ரங்கமந்திரம் ராஜசுந்தர நிலையம் 
மங்களாம்பிகா ரங்க விஜயம் 

ராஜ பவன் 
ரங்க ஹார் ராஜாதன விலாஸ் 
மணி பவன் 

ரங்க விலாஸ் . ராஜேந்திர விலாஸ் 
மணி மோஹன் ரங்க நாதன் 

ரிஷிகேஷ் 
மந்திரா 

ரங்க ஸ்தான் 
மந்திர் மந்திர் ரசிகரஞ்சனி ருக்மணி பாக் 
மயூர விலாஸ் 

ரெஸ்ட் ஏபிட் 
மலபார் ஹவுஸ் ரதன விலாஸ் 

ரேடியோ வியூ 
மனோஹரா ரயணாஸ்ரமம் 

ரோஸ் காட்டேஜ் 
மனோரமா ரமணாலயம் 

ரோ ஸ்லெணட் 
மனோன்மணி விலாஸ் ராகவ நிலையம் ரோஸ்லின் 
மா தவ மந்திரம் ராகவ வில்லா 

ரோஸ் வில்லா 
மாருதி நிலையம் ராதாகிருஷ்ண 

ரோஸ்வுட் 
மாலதி 

லட்சுமிகா 
மான் றீத் ஹவுஸ் ராதா கிருஷ்ண 

லட்சுமி கிருஹா 
மான் ரீர் 

விலாஸ் 

லட்சுமி நிவாஸ் 


விலாஸ் 


ரிவர் வியூ 


ரஞ்சனி 


பலன் 


பிறமொழிப் பெயர் வரிசை 


13 


லேக் வியூ 


ஜயா 


லட்சுமி பவன் வெங்கடேஸ்விலாஸ்ஸ்ரீராமா 
லட்சுமி விலாஸ் வெல்லஸ்லி 

ஸ்ரீராம நிவாஸ் 
லட்சுமி வியூ 

வெஸ்ட் நூக் ஸ்ரீராமா நுஜம் 
லட்சுமி வீடு 

வணு மஹால் ஸ்ரீராம பவனம் . 
லலிதா சா தன் 

வேத விலாஸ் ஸ்ரீவத்ஸம் 
லலிதா விலாஸ் வேத வில்லா 

ஸ்ரீவாஸ் 
லாக்ஸி ஹால் ஜம்னா 

ஸ்ரீவிலாஸ் 
லாயிட் அவெனி யூ ஜய விலாஸ் 

ஸ்ரீ நிவாச பாக் 

ஸ்ரீநிவாசன் 
லோக நாத வில்லா ஜயா 

மேன்ஷன் 

ரூ நிவாஸ் 
லோட்டஸ் 

ஜாய் ஃபார் ஜாய் ஷக்தி விலாஸ் 
வசந்தம் ஜானகி பவன 

ஷண்முக லாட்ஜ் 
வசந்த விலாஸ் ஜானகி விலாஸ் 

ஷண்முக விலா ஸ் 
வத்சலா 

6 ஜய மங்கலம் 

ஷெண்பகம் 
வரலட்சுமி விலாஸ் ஜெயலட்சுமி ஸந்தி 
வல்லபை ஜோதி பாக் 

ஸாந்தி குஞ்சா 
வாசந்திகா ஜோதி விலாஸ் 

ஸாந்தி நிவாஸ் 
வாசுதேவ நிலையம் ஸ்ரீகிருஷ்ண ஸாந்தி பவன் 
விசயலட்சுமி 

கிருபாலயா 

ஹம்ஸா 
விசாலாட்சி ஸ்ரீஹரிவாஸ் 

ஹரித்துவார் 
வித்யோ தயா ஸ்ரீதரம் 

ஹரி நிவாஸ் 
வி நாயக விலாஸ் ஸ்ரீதர் ஆஸ்ரமம் ஹரிராமர் 
விமல விலாஸ் ஸ்ரீதேவி 

ஹரிஹரன் 
விமலா 

ஸ்ரீநகர் காட்டேஜ்ஹஸ்தி சைலா 

ஸ்ரீ பால விலாஸ் ஹார் லோவா 
விஸ்வ விலாஸ் ஸ்ரீ ரகுவானந்த ஹெவிட்ரீ 
விஷ்ணுப்ரியா 

எப் காட்டேஜ் 
விஷ்ரம் 

ஸ்ரீரங்க தாமம் ஹோப் வில்லா 
விஜயா ஸ்ரீரங்கம் 

ஹோம் பார்க் 
வெங்கட வில்லா ஸ்ரீரமண க்ருஹம் ஹோம் ஸ்டெட் 


விரஜா 


விலாஸ் 


ஹோ 


மன்பதை யெல் லாந்தமிழால் வாழவேண்டும் ; 

மல்கு பெயர் செந்தமிழாய் மலர வேண்டும் ; 
அன்பகமாய்த் தமிழரகம் தமிழ ணிந்து , 

அங்காடித் தெருப் பெயர்கள் தமிழே யாகி , 
இன்ப நிழற் பூஞ்சோலை கல்விச் சாலை 

இயலிசை நா டகமேடை . கோயி லெல்லாம் 
தென் றமிழே நடம்புரியத் தமிழ ராட்சி 
செந்தமிழின் ஆட்சி யெனத் திகழ்வ தென்றோ ? 

--- புத்தமணி 


திருவரங்கனார் அச்சகம் , சென்னை - 600 013. ( II / 2 ) 


